முனைவர்‌ தி.ஸ்ரீ.ஸ்ரீதர்‌, இஆப, 
முதன்மைச்‌ செயலாளர்‌ (iD) ஆணையர்‌ 
தொல்லியல்‌ துறை 


தமிழ்‌ வளர்ச்சி வளாகம்‌, 
ஆல்சு சாலை, எழும்பூர்‌, 
சென்னை - GOO 008 
நாள்‌ : 05 - O4 - 2010 





பதிப்புரை 


தமிழ்நாடு அரசு தொல்லியல்‌ துறையும்‌, செம்மொழித்‌ தமிழாய்வு மத்திய 
நிறுவனமும்‌ இணைந்து “கல்வெட்டு மற்றும்‌ தொல்லியல்‌” பயிலரங்கம்‌ 2009 
டி.சம்பர்‌-24 முதல்‌ 2010 ஜனவரி 8-ஆம்‌ தேதி வரை நடத்தின. இப்பயிலரங்கில்‌ 
தமிழ்‌, வரலாறு, தொல்லியல்‌ தொடர்பான கல்லூரி ஆசிரியர்கள்‌, ஆராய்ச்சி 
மாணவர்கள்‌ 40 நபர்களுக்கு பயிற்சியளிக்கப்பட்டது. இப்பமிற்சிமின்‌ வாயிலாகத்‌ 
தமிழ்நாட்டின்‌ கலை, வரலாறு, பண்பாடு, கல்வெட்டு மற்றும்‌ தொல்லியல்‌ 
தொடர்பான செய்திகள்‌ மாணவர்கள்‌ அறியும்‌ வண்ணமும்‌, விழிப்புணர்வை 
ஏற்படுத்தும்‌ வகையிலும்‌ இப்பமிலரங்கம்‌ நடைபெற்றது. 


இப்பமிலரங்கம்‌ நடைபெற்ற 15 நாட்களில்‌, 10 நாட்கள்‌ “கல்வெட்டு 
மற்றும்‌ தொல்லியல்‌” தொடர்பான 40 வகுப்புகள்‌ மற்றும்‌ செய்முறைப்‌ பமிற்சிகள்‌ 
தொல்லியல்‌ துறை அலுவலர்கள்‌ மற்றும்‌ தொல்லியல்‌ அறிஞர்களைக்‌ கொண்டு 
மேற்கொள்ளப்பட்டன. மேலும்‌ இப்பத்து நாட்களில்‌ தொல்லியல்‌ அறிஞர்களைக்‌ 
கொண்டு தினமும்‌ ஒரு சிறப்புச்‌ சொற்பொழிவும்‌ நடத்தப்பட்டன. ஜனவரி 4- 
7 ஆகிய நானகு நாட்கள்‌ தொல்லியல்‌ தொடர்பான இடங்களுக்கு 
பமிற்சியாளர்களை அழைத்துச்‌ சென்று நேரடி விளக்கங்கள்‌ அளிக்கப்பட்டன. 


இப்பயிலங்கில்‌ கலந்து கொண்ட பயிற்சியாளர்கள்‌, இப்பமிற்சிமின்வாயிலாக 
தாங்கள்‌ கற்றுக்கொண்ட கல்வெட்டியல்‌ மற்றும்‌ தொல்லியல்‌ தொடர்பான 
செய்திகளைக்‌ கொண்டு கட்டுரை ஒன்று அளிதீதிடுமாறு CSLAS 
கொள்ளப்பட்டது. அக்கட்டுரைகளை இத்துறை வெளிமீடான கல்வெட்டு 
காலாண்டிதழில்‌ வெளியிடப்படும்‌ எனத்‌ தெரிவிக்கப்பட்டது. இப்பயிற்சியில்‌ 
கலந்து கொண்டு பயிற்சி பெற்ற பயிற்சியாளர்கள்‌ மற்றும்‌ சிறப்பு பயிற்சியளித்த, 
சிலரின்‌ கட்டுரைகளைக்‌ கொண்ட கல்வெட்டு காலாண்டிதழ்‌-79 எனும்‌ 
இவ்விதழ்‌ கல்வெட்டியல்‌ மற்றும்‌ தொல்லியல்‌ பமிலரங்கச்‌ சிறப்பிதழாக 
வெளியிடப்படுகிறது. 


இப்பயிற்சியாளர்களை கட்டுரைகளை எழுதுவதற்கு ஊக்குவிக்கும்‌ 
வண்ணமாக இவவிதழ்‌ வெளியிடப்படுகிறது. இவ்விதழில்‌ “திருக்கோவிலூர்‌ 
மலையமான்‌ பாதுகாப்பு ஒப்பந்த கல்வெட்டு”, புறநானூறு காட்டும்‌ நடுகல்‌ 
செய்திகள்‌, திருவாரூர்‌ கல்வெட்டுகளில்‌ தமிழர்‌ பண்பாடு, சோமாஸ்கந்தர்‌ 
ஆகிய பமிற்சியாளர்களின்‌ கட்டுரைகள்‌ இடம்பெற்றுள்ளன. 


இவ்விதழ்‌ பதிப்புப்‌ பணிமினை இத்துறை கல்வெட்டாய்வாளர்‌ 
திரு. இரா. சிவானந்தம்‌, மற்றும்‌ இவவிதழுக்கு டிடிபி மற்றும்‌ அட்டைப்படம்‌ 
வடிவமைத்த திருமதி. தே.சத்தியவதி, அச்சுப்பிழைதிருத்திய திருமதி கோ. 
செம்மலர்‌ மற்றும்‌ அச்சுப்பணிமினை மேற்கொண்ட அச்சுப்பிரிவினருக்கும்‌ 
எனது பாராட்டுக்கள்‌. 


தி.ஸ்ரீ.ஸ்ரீதர்‌ 





e 


Excavations in Tamil Nadu 
| Dr. T.S.Sridhar, IAS 


Principal Secretary/Commissioner 
Department of Archaeology 





INTRODUCTION 

Most human beings have some interest in the past and are 
always curious about the traces left by their predecessors. The 
Greek word Archaios means ancient while logos refers to its feature 
i.e., Science. It studies the story of man's past through his material 
remains; it helps to understand culture, know history and preserve 
heritage, and it contributes immensely to tourism. 


Archaeological excavations are no longer a treasure hunt 
but a search for information and a means of answering specific 
questions. Archaeologists are responsible for classifying and 
interpreting the artefacts of ancient societies with the evolution 
of mankind. 


Archaeology, as a discipline has developed into several 
dimensions and can be broadly divided into Pre-Historic Archaeology 
and Historical Archaeology. The excavations carried out in the 
respective sites uncovered the Palaeolithic, Neolithic, Chalcolithic 
and Iron Age settlements. Though the history of Tamil Nadu can 
be traced from Pre- historic period with the discovery of stone 
tools as accidental findings, it was the proper and systematic 
excavation in various sites by different agencies that raised the 
curtain for understanding the past. 


The excavations are conducted at historically important 
sites, identified with the help of Archaeological source through 
exploration by the department. It has so far excavated 33 sites 
and unearthed various artefacts of different periods. Some of the 
excavated sites have been converted into site museums. The 
excavations carried out at Tiruttangal, Mangudi, Modur, 
Kovalanpottal, Anamalai, Pallavamedu,  Boluvampatti, 
Panayakulam, Kurumbanmedu, 


2 கல்வெட்டு காலாண்டிதழ்‌ - 79 


Kannanur, Alangankulam and Perur are some of the important 
sites dating back from pre-historic to that of Historic period. They 
have yielded excellent artefacts confirming the location of the 
ancient capitals, trade centres and their relationship between 
South India and North India and between Tamil Nadu and the 
Roman Empire. 


In each cultural period one major excavation established 
the ground rules in terms of cultural sequence, artefacts and 
other associated findings. Subsequent excavations have not only 
confirmed the results of the earlier findings but also substantiated 
and supported the out comes of the major excavations. 


Excavations List of Archaeological (Institution — wise) 


Excavations have been conducted over considerable length 
of time starting from 1863 onwards. They cover a wide range of 
periods from the Palaeolithic to the modern era traversing diverse 
periods such as Microlithic, Neolithic, Megalithic, Historic, Medieval 
and Modern. Some of the sites are chance finds, explorations and 
trial excavations. A total of 134 excavations have been carried out 
so far by agencies such as Archaeological Survey of India -71, 
Tamil Nadu State Department of Archaeology -33, Ancient History 
and Archaeology Department, University of Madras-17, Tamil 
University, Thanjavur-6, Sri Chandrasekharendra Saraswathi 
Viswa Mahavidyalaya (Deemed University) Enathur, Kanchipuram 
-4, Pondichery Univeristy - 1, Sharma Centre For Heritage 
Education -1 and University of Kerala Tiruvananthapuram [Dr. A. 
Rajendran] -Pommaiyar Playam Pondichery-1. 


Important Revelations from Major Excavations 


The Archaeological investigations carried out in the 
excavation field for the last five decades have completely changed 
the historical picture of Tamil Nadu. The reasonably sufficient 
data collected form the excavations testified to the existence of 
the Palaeolithic, Mesolithic, Neolithic and Iron Age cultures, 
unfolding a number of aspects of human life in vogue in this period. 
The available published reports of scientific study in recent years 
have also made the time span of the sites relatively more precise 
than what is previously known. The story behind these 
archaeological investigations indeed are very interesting as it has 
been the result of popular curiosity and scientific techniques of 
investigations coupled with a new understanding of the process of 
culture dynamics. 


கல்வெட்டு காலாண்டிதழ்‌ - 79 3 


The Palaeolithic Culture as revealed from the excavations 
carried out at Attirampakkam established the nature of hominid 
activities at the site in the environmental context and the age of 
the assemblages. Excavations also revealed the lower, middle 
and upper Palaeolithic cultures spanning more than 5,00,000 years 
of occupation. Thousands of tools of Lower Palaeolithic Acheulian 
hominids were found deeply buried within beds of laminated clay, 
indicating a possible lagoon or swampy environment close to the 
Paleo-Kortallayar river basin. A very interesting discovery was 
the set of animal foot prints-the first of their kind to be documented 
in South Asia. These comprise a set of 17 round impressions; a 
set of hoof-prints and three fossil teeth including an upper molar 
of a water buffalo, a lower molar of a horse and a left lower molar 
of a nilgai. (Fossils are rare at Indian Lower, Middle Palaeolithic 
sites), Attirampakkam, Vadamadurai, Gudiyam are some of the 
important excavated sites of prehistoric period that reinforced the 
finding at Kortallayar basin. 


Mesolithic or Microlithic Age (the late Stone Age) succeeded 
the middle stone age. An important feature of this culture was 
the extensive use of Microlithic tools used for fishing. A number 
of microlithic tools were recovered from the excavations at Mangudi, 
Tiruthangal, Teriruveli, T.Kallupatti, Mayiladumparai, Dailamalai, 
Togarapalh, Mullikadu, and Kovalanpottal. The occurrence of 
microliths in the stratified layers was the important finding at 
Mangudi excavation. A sterile layer below the megalithic cultural 
phase was also noticed. Under this sterile layer the microliths 
were found. These discoveries certainly proved the existence of 
the microlithic culture in Tamil Nadu in the Cultural sequence 
and chronological context. 


The Neolithic People and their settlements are equally 
remarkable while studying tbe pre-historic period of Tamil Nadu. 
But less investigation were carried out in South India of late 
prehistoric remains, which include enigmatic monuments dating 
back to Neolithic and Iron Age periods. Especially notable are the 
Neolithic ash mounds in Karnataka and Andhra regions and the 
discovery of various kinds of stone implements in Dharamapuri, 
Vellore and Tiruvannamalai regions of Tamil Nadu. The ash mound 
phenomenon is focused in the semi-arid granitic region of the 
southern Dcccan, particulary in 


4 கல்வெட்டு காலாண்டிதழ்‌ - 79 


the Karnataka region. Both functional and ritual interpretations 
have been proposed for the ash mounds, but the activities that led 
to their creation remain unknown, further study in focusing this 
aspects has to be carried out, which will solve the Neolithic problem 
of Tamil Nadu. Whatever these activities were, they came to an 
end sometime in the middle or late Neolithic period and were 
eventually replaced by altogether different activities that led to 
the creation of monuments made up of very large stones. These 
megaliths are found all across the South Indian peninsula, and 
seem to have been created for burying the dead. Until recently, 
most pre-historic archaeology in South India has focused on 
description and chronological reconstruction. Much interpretation 
is required for further study on the migration and cultural traits 
of this period. 


The pit dwelling located at Paiyampalli excavation revealed 
a distinct feature of Neolithic and Megalithic cultures. The 
excavation also showed some developments in the mode of man's 
life style in adopting technique for the preparation of ground and 
polished stone axes and the association of microlithic tools along 
with Neolithic culture. 

The excavation at Mayiladumparai revealed the three phases 
of Pre-historic period i.e., Microlithic, Neolithic and Iron Age. The 
occurrence of hand made red ware pot sherds along with Neolithic 
stone tools and the discovery of iron age implements and black 
and red ware potsherds reveals the fact that the transformation 
of Neolithic to Megalithic culture occurred in the region. 


The recent systematic excavation at Modur has yielded a 
large number of stone objects like spheroid rubbers, oval shaped 
discoids, pestles, grooved hammers and different type of grinders. 
More than 500 stone objects were found. The recovery of a beaked 
mother goddess figurine in Modur is of special significance. It 
bears close resemblance to the figurine of mother goddess 
excavated at Inamgaon in Maharashtra by Archaeologists of the 
Deccan College, Pune. For the first time Neolithic implements 
were unearthed in the stratified layers and were obtained in the 
Pre-Iron Age levels. It is noteworthy that similar types of tools 
were obtained at Pikhihal, T. Narasipur, Kupgal, Kudatini, 
Toranagallu (Bellary District) in Karnataka and Paiyampalli in 
Tamil Nadu. The occurrence of large quantity of 


கல்வெட்டு காலாண்டிதழ்‌ - 79 5 


polished stone Celts, and other stone objects along with Grey, 
brown and tan ware pots sherds coincides with the date for 
Neolithic culture of Tamil Nadu which 1s assigned to 3000 BCE. 


Iron Age Culture: The usage of Iron was the important 
phenomena of Iron Age of Megalithic period as it. was the harder 
and cheaper metal as well as more easily available than copper 
and bronze. Iron tools and implements helped in the advancement 
of agriculture which in turn leads to the development of 
civilizations. The development of script and languages which 
formed the basis of all modern languages and literature, 
advancement in art, architecture, formation of large empires and 
the rise of town and cities, emergence of a rich and powerful 
middle class and the widespread migration of people are the 
general phenomena of this age. To some extent, in this age the 
existence of social inequalities began which later on developed 
into a malevolent factor for our present day society. Sanur, 
Amirthamangalam, Kodumanal, Adichanallur and Mallappadi 
excavations have brought to light the existence of the Iron Age 
inhabitations and their cultural traits in Tamil Nadu. 


Historic Period 

In Tamil Nadu, the historic period and the classical Sangam 
age are identified with each other. The first bright epoch in the 
history of the Tamil land is that reflected in the literature of 
Sangam. The archaeological factors confirm the evidence of a 
Roman factory in the first century CE and goes to confirm the 
date suggested for the Sangam age. 


The discovery of Roman pottery at Arikamedu was the water 
mark for studying the then Roman society and the trade contact 
between Tamil Nadu and Rome. Most ancient Roman ceramics 
are divided into three general categories according to their feature 
and functional values. The first and foremost ceramic Amphorae 
were primarily used for import and export of wine, olive oil and 
Quam, i.e. a fish sauce. While the Coarse ware was utilitarian 
and undecorated; and fine ware was functional as well as 
decorative. Roman fine wares usually had a red slipped surface 
and sometimes had additional figural decoration. Depending on 
the local production, these fine wares be referred to as Arretine, 
terrasigillata, or African Red Slip. Terra Sigillata is a broad term that 
applies to pottery from any locale having a shiny red slip wares 
made in Arezzo, Italy, a major production centre during 


6 கல்வெட்டு காலாண்டிதழ்‌ - 79 


the reign of Augustus circa first century CE, are referred to as 
Arretine. And the African Red Slip or ARS wares were made in 
Africa and date from the second to eighth centuries. Stamps are 
perhaps the most reliable source of information for determining 
locale. Each factory or major production centre had its own logo, 
which generally identified the owner of the factory, stamped on 
the vessels. These insignias not only indicate locale, but also 
allow archaeologists to geographically mark the development of 
certain pottery styles by examining distribution patterns. The 
unstamped potsherds are assessed by their appearance, form, 
shape, quality, texture, and colour of clay and decoration which 
have the regional expressions. Good number of stamped Arretine 
and the African Red Slip potsherds were found in the excavations 
at Arikkamedu and Alagankulam. In particular, the discovery of 
antiquities in Alagankulam revealed the existence of Roman trade 
centre in the east coast. 


Other important artefacts that prove the contact between 
India and the rest of Asia are tiny glass beads of dark blue, dull 
red and a few other colours found in huge numbers at Arikkamedu. 
These beads are similar to the beads found in Thailand and in 
Korea where 10,000 of them were found in the tomb of a king who 
died in 523 CE. Similar beads were also found all along the coast 
of East Africa, South East Asia, in the Philippines, Indonesian 
islands and in Japan. Hence to some extent we can assume that 
these might have been manufactured at Arikkamedu and exported 
to other places. 


The excavation at Korkai had brought to light a few pieces of 
Northern Black Polished ware datable to 3 - 4" century BCE for 
the first time. At Vasavasamudram a neck portion with handles 
on either side of an amphora of Mediterranean origin was another 
important find form excavation. At Kodumanal the unearthed 
antiquities from both deposits of habitation and burial sites yielded 
good number of inscribed potsherds, carnelian beads, and spindle 
whorls confirms the existence of bead making industry and 
weaving industry. Kanchipuram excavation proves the fact that 
the early punch marked coins and other coins were cast by 
terracotta moulds. 


The structural activities of the ancient people and their 
engineering skill proved that they were masters in construction 


கல்வெட்டு காலாண்டிதழ்‌ - 79 7 


of water reservoir and wharf and the basement of Buddha 
Vihara. Uraiyur, Tirukkampuliyur and Alagarai excavations yielded 
number of inscribed potsherds which has revealed the widespread 
knowledge of writing among, all classes of people. 


Medieval : 

Formation of cities/Urbanization happened primarily in the 
Ganga plains when the Mahajanapadas rose into prominence. This 
was followed later in other regions i.e. in the Deccan and south 
India. The formation of cities was not only due to trade activities 
but also the emergence of strong political powers and spread of 
religions. Thus Jainism and Buddhism exerted their influence in 
this process. 


The development of urban centres did not occur overnight; 
the emergence of cities, their growth, and trade flourished and 
continued till the 5*^-6* century and beyond the first millennium 
CE. The temple cities, like Thanjavur, Srirangam, Kanchipuram, 
Madurai continued to exist as the urban centres. 


The study of the urban cities can be classified as (i) Power 
centres (fortified cities viz) Thanjavur, Gangaikondacholapuram, 
Uraiyur, Vallam and Palayarai, Sendamangalam, 
Panchalankuruchi etc., (ii) Trade and economic centres with high 
consumer potential (iii) port cities like Kaveripattinam, 
Arikkamedu, Alagankulam, Korkai and Vasavasamudram etc., as 
well as (iv) towns showing trends of urbanism- Sengamedu, 
Andipatti, Maligaimedu, Perur and (v) Cultural and religious 
centres Thanjavur, Mammallapuram and Kanchipuram. To locate 
and study hinterland towns with prominent regional city centres 
was made possible due to the excavations carried out in these 
areas. The study of Arikkamedu, an entry port on the eastern 
coast, revealed that besides it being an Indo-Roman trading centre 
it was also a pivot for regional exchange system. This aspect 
came to light during the study of excavated antiquities from 
Sengamedu and Maaligaimedu, and they show the development 
of these towns with urban trends. 


Modern : 

For the study of modern period there are number of written 
records, such as Chronicles, annuals and official records of British, 
French, Portuguese, Dutch, Danish and others who came to India 


for 


8 கல்வெட்டு காலாண்டிதழ்‌ - 75 


Trade and occupied. The excavations carried out at Gingee, 
Tranquebar (Taragampadi) and Panchalankurichi revealed the 
structural activity and make us to understand the pian of the 
Citadel, Fortification wall etc.; the recovered antiquities like 
Chinese Porcelain pot sherds, glass bottles, stone ball cannons 
and others throw light on the warfare activities and day-to-day 
life of that period. 


Cultural Heritage of Tamil Nadu 
Pre-Historic Period: 


Palaeolitic man initially lived in the natural caverns as seen 
in Gudiyam cave near Poondi. In Neolithic period he moved to the 
foot hills by digging pits for the dwellings and having thatched 
roofs over them. He used crude stone tools in Palaeolithic age, 
small sized tools in Microlithic period, and polished stone tools in 
Neolithic period. When they began to live in a settled life, 
manufactured hand made pottery and they knew the art of cooking. 
In the megalithic period they used wheel turned fine variety of 
pottery for their daily usage. The major occupation of these periods 
were hunting, farming, fishing and rearing of the animals. 


The disposal of dead was widely practised in this period. 
This had been revealed from the availability of different kind of 
burials like Urns, Cairn circle, Dolmenoid cist, Sarcophagus etc. 
They also used big sized pots in various shapes even the shape of 
the animal [sarcophagus] for burying the dead. The people of this 
period believed in life after death and they worshipped their 
ancestors. The worship of mother goddesses also seems to have 
gained importance during this period as evidenced from Modur 
and Adichanallur excavations. The iron implements found in the 
excavations of almost all megalithic sites, revealed the fact that 
they knew the art of iron smelting and making metal objects. 
Bead making and weaving industries also existed in this period. 


Historic Period 
Building Activities : 

The early historic and the medieval period show the massive 
development in building activities. Big sized baked bricks were 
used for constructing houses as revealed from excavations at 
Korkai, Karur, Poompuhar etc. The flooring was laid by mixing 
lime with rubbles of the available materials like lime shell 
lAlagankulam]. Ring wells were 


கல்வெட்டு காலாண்டிதழ்‌ - 79 9 


provided for drinking water. In medieval period secular buildings 
like palaces were constructed with baked bricks as revealed from 
Gangaikondacholapuram excavations. The roof was covered with 
flat tiles and fixed in frames with the help of iron nails and clamps. 
The superstructures were supported by wooden pillars. Four types 
of channels were noticed in the Padaivedu excavation. They were 
used for bringing water from the nearby river and draining the 
sewage water. 


The food habits of the people of Tamil Nadu are known from 
the excavated antiquities of various sites. They took both 
vegetarian and non-vegetarian food. This has been revealed from 
the occurrence of food grains and animal bones in the excavations. 
Earthen vessels were used for storing and cooking the food. 


The excavated antiquities such as terracotta ear ornaments, 
beads and armlets, shell bangle pieces, semiprecious stone beads 
reveals that the people adorned themselves with ornaments. In 
the medieval period they began to use glass bangles with 
decoration, copper and gold ornaments. 


Commercial Activities 


Korkai was the centre for making shell bangles and pearl 
fishery. Recent findings of large number of Roman potteries and 
coins from Karur, Alagankulam, Arikkamedu revealed the foreign 
trade. The finding of NBP sherds from Korkai and Alagankulam 
proves the trade contact with Gangetic plain. 


Social Condition 

The occurrence of large number of graffiti marked and 
inscribed potsherds in the excavated sites exposed the fact that 
the people knew the art of writing. The different types of hip-hops 
were collected from the excavations might have been used as a 
playing object by the children. 


The other popular play appears to be gambling using dice. 
As far as Tamil Nadu 15 concerned this play seems to be played 
from very early period i.e. from 4" Century BCE [Alagankulam]. 
Chess was another indoor game played by this people. For this 
play they used gamesman made up of terracotta and bone. These 
types of chess terracotta [games men] are found in the excavations 
at Tirukampuliyur, Andipatti and Perur. 


In the early historical period Buddhism had its foot hold in 
Tamil Nadu. Excavations revealed the basement of the Vihara 
and Stupas at Kanchipuram and the Vihara at Poompuhar. The 
devotees seem to have worshipped Buddhapada and miniature 
Buddha images here. | 


The worship of Hindu Gods had become prominent during 
4*-5' centuries. The excavations undertaken at Alagarai and 
Tirukkampuliyur had revealed the fact that Ganapati with his 
vahana mouse was also worshiped. The huge terracotta bull found 
in the excavation at Andipatti might have been used for votive 


purpose. 


Senthamangalam excavation has brought to light that Vishnu 
as crawling Krishna was in great veneration among the 
Vaishnavites. Worship of Shiva as Phallus by the Saivites is 
known from the discovery of Phalluses during exploration held at 
Padaivedu. 


Conclusion 


Globalization 1s the talk of the day and this has also been 
reflected in the phenomenon for understanding the past and the 
present day study of archaeology and history. With this process, 
the world is being made into one place i.e., Global village with its 
systemic properties. The study of globalization and of the global 
system constitutes a potential revolution in the social sciences. 
It also involves inter connections across some boundaries and the 
dissolving of some other boundaries. The basic essence of 
globalization is the convergence of all the countries into a single 
unit, whether economically or politically. It is through this 
homogenous identity all countries can be united and the 
boundaries can be also erased. 


Thanks to the archaeological excavations, it has brought 
out the ruins of Pompeij buried by volcanic eruption and preserved 
the towns like Harappa so perfectly. Excavations were even able 
to find carbonized loaves of bread in a bakery offering an 
unprecedented window into the daily life of ancient Roman city in 
CE 70. Similarly, unique and rare antiquities are found in Tamil 
Nadu which revealed the continuous occupation of the sites till 
today. All local differentiation and regional variations are reflected 
in the materials unearthed; this is due to the cultural exchange 
and intercultural borrowings. But to some extent, excavations 
carried out in Tamil Nadu 


கல்வெட்டு காலாண்டிதழ்‌ - 79 1] 


have revealed the unknown history of Tamil Nadu and has thrown 
open the various cultural activities of our ancestors for further 
study and research. 


The archaeology of Tamil Nadu is not a static thing but a 
dynamic force. It is forever evolving with the passage of time and 
with the revelation of new discoveries. Every fresh exploration or 
excavation -though it takes off from previous efforts - contributes 
significantly to an understanding of the past by unfolding new 
vistas and unraveling fresh mysteries of our glorious past. It is my 
fervent hope that this lecture will spur action towards undertaking 
more excavation in hitherto uncovered areas such as Neolithic / 
Chalcolithic culture, Kalabhras period etc., and throw fresh light 
on topics left untouched or not fully explored. By this approach, 
we can hope to gain better insight into the dark alleys and narrow 
by lanes of Tamil Nadu archaeology. 


Reference 
1. Begley V. (ed), The Ancient Port of Arikkamedu New Excavation and Research 1989- 
1992, 1998 ECOLE FRANCAISE D'EXTREME ORIENT, Pondicherry. 
2. Deo, S.B. Recent Researches on the Chalcolithic and Megalithic Cultures of the Deccan, 
1982, University of Madras, Madras. 
3. Gururaja Rao B. K. The Megalithic Culture in South India, Prasaranga 1972, University 
of Mysore Mysore. 
4. Gurumurthy, S., Deciphering of Indus Script, 2000, University of Madras, Chennai. 
5. Karashima Noboru, Ancient and Medieval, Commercial Activies in the Indian Ocean; 
Testimony of the Inscriptions and Ceramic Sherds, 2002, Taisho University, Tokyo. 
6. Kasinathan, N. (Ed.), Padavedu Excavation, 1993, Department of Archaeology, Chennai. 
7. Kasinathan, N. (Ed.), Tirukkoilur Excavation, 1996, Department of Archaeology, 
Chennai. 
8. Kasinathan, N. (ed), Metropolis of the Medieval Cholas, 1998, Department of 
Archaeology, Chennai. 
9. Mahalingam T.V., Excavation at Lower Kaveri Valley (Tirukkampuliyur & Alagarai) 
1962-64, 972, University of Madras, Chennai. 
10. Mahadevan Iravathan, Early Tamil Epigraphy; From the Earliest Times to the Sixth 
Century A.D.2 2003, Cre-A, and Harvard University, Harvard. 
11. Nagaswamy R. and Abdul Majeed A., Vasavasaudram, 1978, State Department of 
Archaeology, Government of Tamil Nadu, Madras. 
12. Narasimhaiah, B., Neolithic and Megalithic Cultures in Tamil Nadu, 1980 Sundeep 
Prakashan, Delhi. 


SRN 


கல்வெட்டு காலாண்டிதழ்‌ - 79 


Rajan, K., Archaeological Gazetter of Tamil Nadu, 1977, Manoo Pathippakam, 
Thanjavur. 

Raman, K.V., (Ed.), Excavation at Uraiyur, Tiruchtrappalli District, 1964-65, University 
of Madras, Madras. 


. Raman, K.V. Principals and Methods of Archaeology, 1986, University of Madras, 


Madras. 

Sastri Nilakanta, K.A., A Hostry of South India; from Prehistoric Times to the fall of 
Vijayanagar, 1958, Oxford University Press, Oxford. 

Shanthi Pappu, The Palaeolithic Archaeology of the Krotallayar river basin, Tamil 
Nadu. Kalvettu No. 58, Department of Archaeology Chennai. 

Shanmugam, P., Indonesiavil India Panpattu Takkam (Impact of Indian Culture in 
Indonesia) 1993 Avanam, Journal of Tamil Nadu Archaeological Society, Vol. 4. 
Sharma, I.K. Religion in Art and Historical Archaeology of South India: Contacts and 
correlations, 1987, University of Madras, Madras. 

Shetty Ashok Vardhan, K., Excavations at Mangudi, 2003, Department of Archaeology 
Chennai. 

Shetty Ashok Vardhan, K., Excavations at Perur, 2003, Department of Archaeology 
Chennai. 

Srinivasalyengar, P.T., History of Tamils: from the Earliest times to 1000 A.D., 1983, 
(Reprint) Asian Educational Service, New Delhi. 

Sridhar, T.S., (Ed.), Rock Art of Tamil Nadu, 2005, Department of Archaeology Chennai. 
Sridhar, T.S., Excavations of Archaeological Sites in Tamil Nadu — Modur (2004-2005), 
2005, Department of Archaeology Chennai. 

Sridhar, T.S., Excavations of Archaeological Sites in Tamil Nadu — Alagankulam, 2004, 
Department of Archaeology Chennai. 
mar தி. ஸ்ரீ. தமிழக அகழாய்வுகள்‌, ஆண்டிப்பட்டி (2004-2005), 2005, த.நா. அரசு 
தொல்லியல்துறை சென்னை. 

Subbarayalu Y., Vallam Excavation, 1985, Tamil Civilization, Vol 2, No. 4. 

" Ancient India" Volumes. 

"Indian Archaeology — A Review” Volumes. 





தென்னிந்திய நடுகற்கள்‌ 


முனைவா ர. பூங்குன்றன்‌ 





நடுகல்‌ பற்றி ஆய்வுகள்‌ அண்மைக்‌ காலத்தில்‌ மிகுந்து வருகின்றன. தமிழ்நாடு 
அரசு தொல்லியல்‌ துறை செங்கம்‌-தருமபுரிப்‌ பகுதியில்‌ எழுபதுகளில்‌ மிகுதியாக 
நடுகற்களைக்‌ கண்டுபிடித்துள்ளது. இந்நடூகற்கள்‌ கண்டுபிடித்த பின்‌ பல ஆய்வுகள்‌ 
நிகழ்ந்துள்ளன. 
சங்ககால நடுகற்கள்‌ 

அண்மையில்‌ தேனி மாவட்டம்‌ புலிமான்கோம்பை என்ற ஊரில்‌ இருந்த 
பெருங்கற்சின்னங்களில்‌ வைக்கப்பெற்றிருந்த பலகைக்‌ கற்களில்‌ தமிழ்ப்பிராமி 
கல்வெட்டுகள்‌ கண்டூபிடிக்கப்பெற்றன. அவை கி.மு. 3-ஆம்‌ நூற்றாண்டினைச்‌ 
சேர்ந்தவை. இவற்றை நடூகல்லின்‌ முன்னோடி என்று கொள்ளலாம்‌ அல்லது நடுகற்கள்‌ 
என்றே கொள்ள முடியும்‌. இக்கல்வெட்டுகள்‌ தமிழ்ப்‌ பிராமி எழுத்துகள்‌ நாட்டார்‌ வழக்கிலும்‌ 
இருந்தது என்பதற்குச்‌ சான்றாக உள்ளன. மேலும்‌ பாண்டிய நாட்டுப்‌ பகுதியில்‌ பூசலில்‌ 
மாண்டவர்களுக்குப்‌ பீடும்‌ பெயரும்‌ எழுதி நடுகல்‌ நடும்‌ வழக்கம்‌ சங்க காலத்தில்‌ உருவாகி 
விட்டதையே உறுதீப்படுத்துகின்றது. 

நடுகல்‌ நடும்‌ வழக்கம்‌ கால்நடை வளர்ப்பு சமூகத்தில்‌ செல்வாக்கு பெற்று 
விளங்கியது என்பதையும்‌ இந்த நடுகற்கள்‌ உறுதீப்படுத்துகின்றன. முதல்‌ கல்வெட்டு தியன்‌ 
அந்தவன்‌ என்பவனுக்காக நடப்பெற்றது. இங்கு கூறப்பறும்‌ தியன்‌ என்ற சொல்‌ 
பிராகிருதச்‌ சொல்லான “தீசன்‌' என்பதன்‌ “தீரிபு' ஆகும்‌. இலங்கைக்‌ கல்வெட்டுகளில்‌ 
“தேவநாம்பிய $e என்று கூறப்பெறும்‌ வாசகத்தில்‌ தீசன்‌ என்ற சொல்‌ பயின்று 
வருகின்றது. தீசன்‌ என்பதற்கு “நல்ல பிறப்பு என்று பொருள்‌. இந்த ஒரு வடசொல்‌ தவிர 
வேறு ஏதும்‌ இல்லை. அதனால்‌ நடுகல்‌ கல்வெட்டுகள்‌ தமிழ்‌ மொழியிலேயே 
பொறிக்கப்பெற்றன எனலாம்‌. அவ்வன்‌ என்ற பெயர்‌ அவளது என்ற பெண்பாலின்‌ 
ஆண்பால்‌ ஆகலாம்‌. வேள்‌ ஊர்‌ என்ற பெயர்‌ குறிப்பிடத்தக்கது. 


நடுகற்கள்‌ பெருங்கற்‌ சின்னத்திலிருந்து உருவானவை என்பதற்கு இந்த 
நடுகற்களும்‌ சிறந்த சான்றுகள்‌. பெருங்கற்‌ சின்னங்களில்‌ எழுத்தில்லாக்‌ குத்துக்கற்களே 


14 கல்வெட்டு காலாண்டிதழ்‌ - 79 


நடப்பெற்றன. எழுத்தறிவு மிக்க மக்கள்‌ வாழ்ந்த கொடுமணலில்‌ உள்ள குத்துக்கற்களில்‌ 
கூட மாண்டோர்‌ பீடும்‌, பெயரும்‌ பொறிக்கப்‌ பெறவில்லை என்பது வியப்பான செயதீதான்‌. 


கருநாடகத்தில்‌ நடுகற்கள்‌ 

கருநாடகத்தில்‌ இதுவரை 2700 நடூகற்களைக்‌ கண்டு பிடித்தீருக்கீறார்கள்‌. 
அவற்றில்‌ 2200 பூசலில்‌ அல்லது போரில்‌ மாண்டவர்களுக்காக நடப்பெற்றவை. 
மீதமுள்ள நடுகற்களில்‌ 300 நிசிதி கற்கள்‌, மற்றவை சதீக்கற்கள்‌. இவை கி.பி. 4-5-ஆம்‌ 
நூற்றாண்டு முதல்‌ கி.பி. 19-ஆம்‌ நூற்றாண்டு வரை நடப்பெற்றன. நடுகல்‌ 
கல்‌எவட்டில்தான்‌ காலத்தால்‌ முற்பட்ட கன்னட எழுத்துகள்‌ பொறிக்கப்‌ பெற்றுள்ளன. 
கூளகுண்டா நடுகல்‌ கருநாடகத்தீன்‌ தென்பகுதியான சித்தரதுர்கா, தும்கூர்‌, ஹாசன்‌, 
சிக்மகளூர்‌, மைகர்‌, பெங்களூர்‌, கோலார்‌ ஆகிய மாவட்டங்களில்‌ மிகுதியான நடுகற்கள்‌ 
கண்டுபிடிக்கப்‌ பெற்றுள்ளன. வடபகுதீயில்‌ தார்வார்‌, கார்வார்‌ ஆகிய மாவட்டங்களில்‌ 
மிகுதியாகவும்‌ உள்ளன. 


கருநாடகத்தீல்‌ போசளர்‌ காலத்தீல்தான்‌ நடுகற்கள்‌ மிகுதியாகக்‌ கிடைக்கின்றன. 
காலத்தால்‌ முற்பட்ட நடுகற்கள்‌ தார்வார்‌, பெங்களூர்‌, தும்கூர்‌, மைகர்‌, கோலார்‌ ஆகிய 
மாவட்டங்களில்‌ கிடைக்கின்றன. கி.பி.10-13-ஆம்‌ நூற்றாண்டுகளில்‌ நடப்பெற்ற நடுகற்கள்‌ 
ஹாசன்‌, மைகர்‌, மாண்டியா, ஷிமோகா ஆகிய மாவட்டங்களில்‌ மிகுதியாகக்‌ 
கிடைக்கின்றன. இந்த மாறுபட்ட நிலைக்குக்‌ காரணம்‌ என்ன என்பது இனிவரும்‌ 
ஆய்வுகள்தான்‌ உறுதிப்படுத்த வேண்டும்‌. கருநாடகத்தில்‌ தொறு கோள்‌, பெண்‌ பாதுகாப்பு, 
ஊர்க்கொலை, மக்கள்‌ பாதுகாப்பு ஆகிய காரணங்களுக்காக இறந்தவர்களுக்கு 
நடுகற்கள்‌ நடப்பெற்றுள்ளன. அங்கு நிரைகோடல்‌, மீட்டலில்‌ இறந்தவர்களுக்கு 
எடுக்கப்பெற்ற நடுகற்கள்‌ 40 சதவீதம்‌, ஊர்ப்பூசலில்‌ இறந்தவர்களுக்கு நடப்பெற்ற 
நடுகற்கள்‌ 20 சதவீதம்‌ ஆகும்‌. பெரும்போர்களில்‌ இறந்தவர்களுக்கு நடப்பெற்ற 
நடுகற்கள்‌ 26 சதவீதம்‌ ஆகும்‌. இந்தநிலை தமிழ்நாட்டில்‌ காணப்பெறவில்லை. 
தொறுப்பூசல்‌ நடுகற்கள்‌ முற்காலத்தைச்‌ சேர்ந்தவை அவற்றில்‌ தொறுகோள்‌, 
தொறுகாளல்‌, தொறுகொண்டு, தொறுகிரஹண ஆகிய சொற்கள்‌ மாடுபிடித்தலைக்‌ 
குறிக்கும்‌ சொற்களாகப்‌ பயன்படுத்தப்‌ பெற்றுள்ளன. இது தமிழ்‌ மரபுடன்‌ 
தொடர்புடையவை. ஊர்ப்பூசல்‌ நடுகற்களும்‌ காலத்தால்‌ முற்பட்டவை. 

கருநாடகத்தில்‌ பெண்களைப்‌ பாதுகாக்க இறந்த வீரர்களுக்கு நடுகற்கள்‌ 
மிகுதியாக நடப்பெற்றுள்ளன. இவை கி.பி. 9-10ஆம்‌ நூற்றாண்டைச்‌ சேர்ந்தவை. 
அதற்குப்பின்‌ இத்தகைய நடுகற்கள்‌ கிடைக்கப்‌ பெறவில்லை. புலி, பன்றி, சிங்கம்‌ 
ஆகியவற்றுடன்‌ போரிட்டு மாண்டவர்களுக்கு நடுகல்‌ நடப்பெற்றுள்ளன. புலிச்‌ சண்டையில்‌ 
மாண்டவர்களுக்கு நடப்பெற்ற நடுகற்கள்‌ இருபதுக்கும்‌ மேல்‌ உள்ளன. வீரனுடன்‌ இறந்த 
நாய்க்கும்‌ நடுகல்‌ உள்ளது. 


கல்வெட்டு காலாண்டிதழ்‌ - 79 15 


நவகண்டம்‌ அளிக்கும்‌ வழக்கம்‌ கருநாடகத்தில்‌ மிகுந்திருந்தது. தலைவனுக்காகப்‌ 
பூமிக்கடியில்‌ உயிருடன்‌ புதைத்துக்‌ கொள்வதும்‌, தலையை வெட்டிக்‌ கொள்வதும்‌ என்று 
இருவகையான நிலையில்‌ அவ்வழக்கம்‌ நீலை பெற்றிருந்தது. முதல்‌ வழக்கம்‌ கீழ்குண்டே 
என்று அழைக்கட்பெற்றது. 

கருநாடகத்தில்‌ சமணசமயத்தீன்‌ செல்வாக்கு மிகுந்திருந்தமையால்‌ சல்லேகனை 
நோற்று உயிர்துறந்தவர்களுக்கு 300 நடுகற்கள்‌ நடப்பெற்றுள்ளன. 

கணவனுடன்‌ உயிர்நீத்த பெண்களுக்கு நடுகற்கள்‌ நடப்பெற்றன. சதிக்கற்கள்‌ 150 
கண்டுபிடிக்கப்‌ பெற்றுள்ளன. மேலும்‌ அன்புகாட்டூம்‌ விலங்குகள்‌, பறவைகள்‌ 
ஆகியவற்றிற்கும்‌ நடுகல்‌ எடுத்துள்ளனர்‌. பசு, எருமை. கீளி ஆகியவற்றிற்கும்‌ நடுகல்‌ 
நட்டூள்ளனர்‌. 

கருநாடக நடுகற்களில்‌ நாட்டார்‌ வழக்காறு பெருமைபடுத்தப்‌ பெற்றுள்ளது. 
வீரசுவர்க்கம்‌ என்ற கோட்பாடு கருநாடகத்தில்‌ பெருமைபெற்று விளங்கியது. கருநாடக 
நடுகற்களில்‌ 300-க்கும்‌ மேற்பட்ட கல்தச்சர்களின்‌ பெயர்களும்‌ பொறிக்கப்‌ பெற்றுள்ளன. 
இந்த வழக்கம்‌ தமிழகத்தில்‌ இல்லை. 

நடுகல்‌ வீரர்களுக்கு நிலக்கொடை அளிக்கும்‌ வழக்கம்‌ கருநாடகத்தில்‌ மிகுதியாக 
உண்டு. கன்னட நடுகற்களில்‌ மகாராஜா, அரசர்‌, இதண்ணாயக்கர்‌, பெருமானடிகள்‌, 
நாலர்காவுண்ட, ஊர்காவுண்ட ஆகிய படிமுறை அமைக்கப்பெற்றுள்ளது. 


ஆந்திராவில்‌ நடுகற்கள்‌ 

ஆந்திரத்தில்‌ கீ.பி.2-3-ஆம்‌ நூற்றாண்டு நடுகற்கள்தான்‌ காலத்தால்‌ 
முற்பட்டவை. இவை நாகர்‌ஜுன6கொண்டாவில்‌ நடப்பெற்றவை. இவை இக்ஷ்வாகு 
மன்னர்கள்‌ காலத்தவை. இதே காலத்தைச்‌ சேர்ந்த நடுகல்‌ ஒன்று அமராவதிக்கருகில்‌ 
கண்டுபிடிக்கப்‌ பெற்றது. அது போரில்‌ மாண்டவனுக்கு நடப்பெற்றது. ஆந்தீர மாநிலத்தில்‌ 
மேற்கு மாவட்டங்களான வாரங்கல்‌. மெகபூப்நகர்‌. கர்நூல்‌, கடப்பா, அனந்தபூர்‌. சித்தூர்‌ 
ஆகிய மாவட்டங்களில்‌ நடுகல்‌ கல்வெட்டுகள்‌ மிகுதியாக உள்ளன. சுமார்‌ 500 நடுகற்கள்‌ 
கண்டுபிடிக்கப்‌ பெற்றுள்ளன. இவற்றில்‌ 380 நடுகற்கள்‌ முல்லை நிலத்தில்‌ நடப்பெற்றவை. 
காலத்தால்‌ முற்பட்ட ௫.பி. 10-ஆம்‌ நூற்றாண்டு வறை நடுகற்கள்‌ 262 நடுகற்கள்‌ 
நடப்பெற்றுள்ளன. புங்கனூர்‌, மதனபள்ளி ஆகிய வட்டங்களில்‌ (சித்தூர்‌ மாவட்டம்‌ 
நடப்பெற்ற நடுகற்கள்‌ நிரைகவர்தல்‌-மீட்டல்‌ ஆகியவற்றுடன்‌ தொடர்புடையவை. போரில்‌ 
மாண்டவர்களுக்கு எடுக்கப்பெற்ற நடுகற்கள்‌ அடுத்த நிலையில்‌ உள்ளன. அன்புகாட்டும்‌ 
விலங்குகளுக்கு நடுகல்‌ நடப்பெற்றன. வீரர்களை வீரகுலமு விரலு என்று பெருமையுடன்‌ 
கூறுகின்றன. ஆந்தீரத்திவும்‌ இரத்த உறவு கொண்டவர்களே நடுகல்லை நட்டூுள்ளமை 
தெரிகிறது. நவகண்ட நடுகற்கள்‌ ஆந்திரத்தில்‌ மிகுதியாக உண்டு. 


16 கல்வெட்டு காலாண்டிதழ்‌ - 79 


தமிழ்நாடு 

தென்னிந்தியா முமுவதும்‌ நடுகல்‌ வழிபாடு மிகுந்து காணப்பட்டாலும்‌ குறிப்பிட்ட 
பகுதீகளில்‌ மட்டும்‌ அவ்வழிபாட்டின்‌ செல்வாக்கு மிகுதியாகக்‌ காணப்பட்டது. பல்லவர்‌ 
ஆட்சியின்‌ முன்னூறு ஆண்டுகால இடைவெளியில்‌ பல போர்கள்‌ நீகழ்ந்தன. மகேந்திரன்‌ 
புலிகேசி போர்‌, மாமல்லனின்‌ வாதாபிப்‌ போர்‌, பரமேஸ்வரவர்மனின்‌ பெருவளநல்லூர்‌ 
போர்‌. இரண்டாம்‌ நந்திவர்மன்‌ அரியணைப்‌ போர்‌ போன்ற போர்கள்‌ பல்லவராட்சியில்‌ 
நடைபெற்றன. சில நேரங்களில்‌ கங்கர்களுக்கும்‌ பல்லவர்‌ களுக்குமிடையில்‌ மோதல்‌ 
நிகழ்ந்தது. கூரம்‌ செப்பேட்டில்‌ வரும்‌ வருணணை. போர்களில்‌ நிகழ்ந்த அழிவை 
விளக்கமாகக்‌ காட்டுகிறது. அத்தகைய அரசியல்‌ போர்களில்‌ இறந்த ஆயிரக்கணக்கான 
வீரர்களில்‌ ஒருவருக்குக்கூட நடுகல்‌ நட்டதற்கான சான்றுகள்‌ கிடைக்கவில்லை. இது ஒரு 
முரண்பட்ட தன்மை. பல்லவர்களின்‌ பெரும்போர்களில்‌ பலர்‌ இறந்துபட்ட அதேகாலத்தில்‌ 
செங்கம்‌ -தர்மபுரிப்‌ பகுதியில்‌ வாழ்ந்த மக்கள்‌, ஊர்க்கொலை, ஆகோள்‌ ஆகியவற்றில்‌ 
இறந்த ‘olin’ களுக்கு நடுகல்‌ நட்டு வழிபாடு செய்தனர்‌. நடுகல்‌ வழக்கம்‌ பாலை முல்லை, 
குறிஞ்சி நிலத்தில்‌ தோன்றி நீண்டகாலம்‌ செல்வாக்குடன்‌ நிலைப்பெற்றது. பிற பகுதிகளில்‌ 
நடூகல்‌ பட்டினபாலை பற்றிய குறிப்புகள்‌ இருப்பினும்‌ அங்கு செல்வாக்குப்‌ 
பெற்றிருக்வில்லை என்று கொள்வதீல்‌ தவறில்லை. பல்லவர்‌ ஆட்சியில்‌ நடுகல்‌ 
கல்வெட்டுகள்‌ மிகுந்திருந்த போதிலும்‌ அவர்கள்‌ ஆட்சிக்குட்பட்ட செங்கம்‌, தருமபுரிப்‌ 
பகுதியில்‌ மட்டும்‌ கிடைப்பது குறிப்பிடத்தக்க போக்காகும்‌. 
முல்லையும்‌ நடுகல்லும்‌ 

பல்லவர்‌ காலத்திற்கு முற்பட்ட தமிழகத்தில்‌ நடுகல்‌ வழிபாடு 
சிறப்புற்றிருந்தமையைச்‌ சங்க இலக்கியம்‌ மற்றும்‌ தொல்லியல்‌ சான்றுகள்‌ வழி 
அறியலாம்‌. அகம்‌, புறம்‌ ஐங்குறுநூறு போன்ற நூல்கள்‌ “நாணுடை' மறவர்களுக்கு 
வெட்சி, கரந்தைப்‌ பாடல்களும்‌ நடுகல்‌ பற்றி விவரிக்கீன்றன. இப்பாடல்‌ அனைத்திற்கும்‌ 
கொடுமுடி போல்‌ அமைந்திருப்பது புறம்‌ 335-ம்‌ செய்யுள்‌, அச்செய்யுளின்‌ இறுதி அடிகள்‌ 
நடுகல்‌ வழிபாட்டின்‌ பன்முகத்தன்மையைக்‌ காட்டுகின்றன. 

ஒன்னாத்‌ தெவ்வர்‌ முன்னின்று விலங்கி 

ஒளிறே ந்து மருப்பிற்‌ களிறெறிந்து வீழ்ந்தெனக்‌ 

கல்லே பரவி னல்லது 

நெல்லு குத்துப்பரவுங்‌ கடவுளு மிலவே 

மேலும்‌ இப்பாடல்‌ முல்லைத்திணையின்‌ கருப்‌ பாருளைத்‌ தொகுத்துக்‌ 
கூறுகின்றது. அதனால்‌ “நாணுடை” மறவர்களும்‌, எயினர்களும்‌ முல்லை நீலத்தினர்‌ 


கல்வெட்டு காலாண்டிதழ்‌ - 79 17 


என்று கருதவேண்டியுள்ளது. வெட்சித்திணையிலும்‌ மூதின்முல்லைத்‌ துறையிலும்‌ 
அமைந்துள்ள இசசெய்யுள்‌ முல்லைத்‌ தீணைக்குரியது என்று சிலரால்‌ 
கொள்ளப்படுகீன்றது. ஒருவகையில்‌ இக்கருத்து ஏற்புடையதாகும்‌. பாடலில்‌ களிறெறிந்து 
பட்ட வீரர்களுக்குக்‌ கல்‌ நடப்பட்டது என்று இங்கு குறிப்பிடத்தக்கது கோவலர்கள்‌ 
நடுகல்லினை வழிபட்டனர்‌ என்பது நடூகல்லுக்கும்‌ முல்லைக்கும்‌ இடையிலான 
தொடர்பினை எடுத்துக்காட்டும்‌. மாடுபிடி சண்டையில்‌ தம்புகழ்‌ நிறுத்தி மாய்ந்த மறவர்கள்‌ 
குடியை “முதில்‌” என்று கூறுவது மறவர்களின்‌ பெருமையையும்‌ பழமையையும்‌ 
காட்டுகிறது. 

தமிழகம்‌ முழுவதும்‌ கண்டுபிடிக்கப்பட்ட பெருங்கற்சின்னங்கள்‌ இறந்தோர்க்கு 
உருவாக்கப்பட்ட நினைவுச்‌ சின்னங்கள்‌. இவற்றில்‌ தாழிகள்‌, போர்க்‌ கருவிகள்‌, வாள்‌. 
வேல்‌, அம்புகள்‌ போன்றவை கண்டறியப்பட்டு உள்ளன. ஆகையால்‌ போருக்கும்‌, 
ஈமச்சின்ன கருவிகளுக்குமிடையிலான தொடர்பினை வலியுறுத்த வேண்டியதீல்லை. 
மேலும்‌ சில ஈமச்சின்னங்களில்‌ எருமை, மாடு போன்ற உருவங்களும்‌ கண்டறியப்பட்டு 
உள்ளன. சில பெருங்கற்சின்னங்களில்‌ குத்துக்கல்‌ நடப்பட்டூுள்ளதைக காணமுடியும்‌. 
அகப்பாடல்களில்‌ நெடூங்கல்‌ என்றும்‌ “நட்டபோலும்‌ நடாநெடுங்கல்‌ என்றும்‌ கூறுவது 
இந்தக்‌ குத்துக்கற்களைக்‌ குறிப்பதாகலாம்‌ . கொடுமணல்‌, பாகூர்‌, கொங்கம்பாளையம்‌ 
போன்ற ஊர்களில்‌ குத்துக்கல்‌ கண்டூபிடிக்கப்பட்டூள்ளது. மேலும்‌ வடஆர்க்காடூ மாவட்டம்‌ 
மேட்டூப்புத்தூர்‌, தென்னார்க்காடு மாவட்டம்‌, உடையாநத்தம்‌ போன்ற ஊர்களில்‌ 
கண்டுபிடிக்கப்பட்ட உருவங்கள்‌ தலையற்ற “முண்டங்கள்‌” போலத்‌ தோன்றுகின்றன. 
இவை பெருங்கற்சின்னங்களிலேயே வைக்கப்பட்டுள்ளன. இவை நவகண்டம்‌ அளித்த 
வீரர்களுக்காக நடப்பட்ட கற்களாகலாம்‌. இந்தக்‌ கற்கள்‌ கிடைக்கும்‌ பகுதிகளில்தான்‌ 
நடுகற்கள்‌ மிகுதியாக நடப்பட்டுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. குத்துக்கல்‌ நடும்‌ வழக்கம்‌ 
ஏற்பட்டபின்‌ பெருங்கற்சின்னங்கள்‌ ஏற்படுத்தும்‌ வழக்கப்‌ ந்து நடுகல்‌ நடும்‌ வழக்கும்‌ 
மிகுந்தது என்று கருதப்படுகிறது. பெருங்கற்சின்னங்கள்‌ வைக்கும்‌ மிகுந்தது என்று 
கருதப்படுகிறது. பெருங்கற்சின்னங்கள்‌ வைக்கும்‌ வழக்கம்‌ கி.பி. ஐந்தாம்‌ நூற்றாண்டு 
வரை நிலைத்திருந்தது. அதற்குப்பின்‌ அவ்வழக்கம்‌ மறைந்து எழுத்துடை நடுகற்கள்‌ 
நடப்பட்டன. 


பழங்குடி வழிபாடு 

நடுகல்‌ வழிபாடு பழங்குடியினரின்‌ ஆவி வழிபாட்டிலிருந்து தோன்றியது. 
குடியிலுள்ள ஒருவன்‌ இறந்துவிட்டால்‌ அவன்‌ இறந்துவிட்டதாகக்‌ கருதுவதில்லை. அவன்‌ 
உடனிருப்பதாகவே கருதுகீன்றனர்‌. ஓரிடத்தில்‌ ஆவியை நிறுத்தும்‌ சக்தி மனிதனுக்கு 
ஏற்பட்டபின்‌ நிரந்தமாகக்‌ கல்லில்‌ கொண்டு வந்து நீறுத்த முடியும்‌ என்று நம்பினான்‌. 
அதனால்‌ மரம்‌, கல்‌ போன்றவற்றில்‌ இறந்தவர்‌ ஆவியைக்‌ கொண்டு வந்து நீறுத்தினர்‌. 


18 கல்வெட்டு காலாண்டிதழ்‌ - 79 


இந்த நிலை வந்தபின்‌ அக்கல்லிற்கு வழிபாடு செய்தனர்‌. தன்‌ இனக்குழுவில்‌ வாழந்த 
மனிதன்‌ இறந்த பின்னும்‌ தன்னுடனேயே வாழ்கிறான்‌ என்ற நம்பிக்கையில்‌ பண்டைக்கால 
மனிதன்‌ இவ்வழிபாட்டினைத்‌ தொடர்ந்தான்‌. 
நடுகல்லும்‌ “பண்களும்‌ 

நடுக்கல்லைப்‌ பெண்கள்‌ வழிபட்டதாகப்‌ புறப்பாடல்கள்‌ கூறும்‌. வேந்தன்‌ வெற்றி 
பெறவும்‌, வீடு வளம்‌ பெறவும்‌ அவர்கள்‌ நடுகல்லுக்கு வழிபாடு செய்துள்ளனர்‌. மேலும்‌ 
போரில்‌ இறந்துபட்ட கணவன்‌ நினைவுநாள்‌ கருதியும்‌ பெண்‌ வழிபாடு செயதுள்ளாள்‌. 
இலக்கிய வழக்கில்‌ நடுகல்‌ வழிபாட்டில்‌ பெண்கள்‌ பங்கு பெறுவது சுட்டப்படுகிறது. இன்று 
மக்கள்‌ வழக்கில்‌ பெண்கள்‌ நடுகல்‌ வழிபாட்டில்‌ அனுமதிப்பதில்லை. பெண்‌ விலக்கீற்கு 
நடுகல்‌ சமுதாயத்தின்‌ கால்நடை வளர்ப்பே காரணம்‌ ஆகும்‌. கால்நடை வளர்ப்பு சமூகத்தில்‌ 
பெண்‌ இரண்டாம்‌ நிலையிலேயே வைத்தெண்ணப்படுவாள்‌. நீலகிரிவாழ்‌ 
தோதர்களிடையே பெண்கள்‌ Caran கோவிலுக்குச்சென்று வழிபட 
அனுமகிக்கப்படுவதில்லை. தொடக்கத்தில்‌ எழுத்தின்றி நடுகல்‌ வைத்துப்‌ பழகினர்‌. பின்னர்‌ 
ஓவியம்‌ உருவானது. பின்னர்‌ எழுத்து அறிமுகப்படுத்தப்பட்டது. 
நடுகல்‌ பண்பாட்டில்‌ கால்நடை 

கால்நடை வளர்ப்பினை வாழ்க்கையின்‌ உயிர்நாடியாகக்‌ கொண்டூ வாழ்ந்த 
நடுகல்‌ பண்பாட்டினரின்‌ வாழ்வில்‌ மாடு பெற்றிருந்த செல்வாக்கினை அறிவது முதலில்‌ 
வேண்டப்படுவதாகும்‌. ஆப்பிரிக்கப்‌ பழங்குடிகள்‌, வேதகால மக்கள்‌, செங்கம்‌-தருமபுரி 
தொறுவாளர்‌ ஆகியோயுரிமையில்‌ பூசல்‌ பற்றிக்‌ காணப்படும்‌ ஒற்றுமைக்குக்‌ காரணம்‌ 
கால்நடை மேய்ப்பே ஆகும்‌. கால்நடை மேய்ப்புத்‌ தனிப்பெருந்தொழிலாக எங்கெங்கு 
உள்ளதோ அங்கெல்லாம்‌ படையியங்கு அரவமும்‌ நடுகல்‌ வழிபாடும்‌ வாழ்வின்‌ ' 
அங்கமாக அமைந்துள்ளன. ஆகையால்‌ “காலதேசங்களில்‌ வேறுபட்டிருந்தாலும்‌ 
கால்நடை மேய்ப்பர்களின்‌ பண்பாடு ஒரு தன்மையதாய்‌ உள்ளது எனலாம்‌. 


செங்கம்‌-தருமபுரிப்‌ பகுதியில்‌ நடப்பட்டூள்ள நடூகற்‌ கல்வெட்டுகளில்‌ தொறுப்பூசல்‌ 
பற்றியே மிகுதியாகச்‌ சுட்டப்படுகின்றது. நடூகற்களில்‌ தொண்ணூறு விழுக்காடு 
தொறுப்பூசல்‌ பற்றியவை. காரணம்‌ சுட்டாத நடுகல்லும்‌ கூட தொறுப்பூசலுக்காகவே 
நடப்பட்டிருக்க வேண்டும்‌. கருநாடகத்திலும்‌ எதாறுப்பூசல்‌ பற்றியே மிகுதியான நடுகற்கள்‌ 
நடப்பட்டுள்ளன. தமிழகத்தில்‌ கி.பி. 10-ஆம்‌ நூற்றாண்டு வரை தொறுப்பூசல்‌ மிக்கிருந்தது. 
ஆனால்‌ கருநாடகத்தில்‌ கி.பி.14-ஆம்‌ நூற்றாண்டு வரை தொறுப்பூசல்‌ மிகுதி. கி.பி. 
10-ஆம்‌ நூற்றாண்டிற்குப்‌ பின்னர்தான்‌ தொறுப்பூசல்‌ அங்கு மிகுந்து காணப்படுகின்றது. 
ஆந்தீர மாநிலத்திலும்‌ தொறுப்பூசல்‌ பற்றிய நடுகல்லே மிகுதியாக உள்ளது. கருநாடகத்தில்‌ 
கி.பி. 10-ஆம்‌ நூற்றாண்டிற்குப்‌ பின்னும்‌ 


கல்வெட்டு காலாண்டிதழ்‌ - 79 19 


தொறுப்டூசல்‌ மிகுந்திருப்பதற்குக்‌ காரணம்‌ கால்நடை வளர்ப்பு மிகுந்திருந்தமையேயாகும்‌. 
ஆனால்‌ தருமபுரி-செங்கம்‌ பகுதியில்‌ 10-ஆம்‌ நூற்றாண்டிற்குப்பின்‌ வேளாண்மை 
மிக்கிருந்தது. தமிழ்‌ இலக்கியத்தில்‌ நடுகல்‌ பற்றிக்‌ கூறும்‌ பாடல்கள்‌ கரந்தைத்‌ திணை 
பற்றியே மிகுதியாகப்‌ பேசுகின்றன. வெட்சித்திணை பற்றிய பாடல்கள்‌ குறைவாகவே 
கீடைககின்றன. அதற்குக்‌ காரணம்‌ பாடல்‌ தொகுக்கப்பட்ட போது நீரைகோள்‌ களவு என்ற 
கருத்து உருவாகியிருக்க வேண்டும்‌. அல்லது பாடலைத்‌ தொகுத்தவர்கள்‌ கரந்தைத்‌ 
திணையை மிகுத்துக கூறினாலும்‌ கிடைக்கின்ற நடுகற்கள்‌ அக்கோட்பாட்டிற்கு மாறாக 
உள்ளன. கரந்தை வீரர்களுக்கே மிகுதியாக நடுகற்கள்‌ கிடைக்கின்றன என்ற கருத்து 
நிலவுகின்றது. தொறு கொண்ட ஞான்று , தொறு மீட்ட ஞான்று என்ற வாசகங்களைக்‌ 
கொண்டு வெட்சி கரந்தை என்று பிரித்துப்‌ பார்க்கின்றனர்‌ “ஊர்‌ எறிந்துபட்டான்‌ என்று 
கூறும்‌ நடுகற்கள்‌ வஞ்சித்தீணைக்குரியவை என்றும்‌ கூறுவர்‌. உண்மையில்‌ ஊர்‌ எறிதல்‌ 
கூட வெட்சித்திணையில்தான்‌ அடங்கும்‌. 





திருக்கோவிலூர்‌ மலையமான்களின்‌ பாதுகாப்பு 
ஒப்பந்த கல்வெட்டு 


க. வெங்கடேசன்‌ 

முனைவர்‌ பட்ட ஆய்வாளர்‌, 

பண்டைய வரலாறுமுதால்லியல்‌ துறை, 
சென்னை பல்கலைக்‌ கழகம்‌ 


ஒரு நாட்டைப்‌ பற்றி அறிந்து கொள்வதற்கு முதலில்‌ அந்நாட்டின்‌ 
வரலாற்றை புரிந்துகொள்ள வேண்டும்‌. வரலாறு ஒன்றுதான்‌ ஒரு நாட்டின்‌ 
அமைப்பு, அங்கு வாழும்‌ மக்களின்‌ சமூகம்‌, பொருளாதாரம்‌, அரசியல்‌, காலச்சாரம்‌, 
நாகரீகம்‌, பண்பாடு, மெய்ஞனாம்‌ (தத்துவம்‌), விஞ்ஞானம்‌ போன்றவற்றை 
தெளிவாக விளக்குகிறது. எனவே, வரலாற்றை ஒதுக்கிவிட்டு எந்தவொன்றையும்‌ 
புரிந்துகொள்ளும்‌ சக்தி மனிதனுக்கில்லை. இத்தகைய சிறப்புமிக்க வரலாற்று 
ஆவணங்களை அடிப்படையாக கொண்டு கட்டமைக்கப்படுகிறது. தெளிவான 
ஆவணங்களை (சான்றுகள்‌ அல்லது ஆதாரங்கள்‌) கொண்டுதான்‌ எந்தவொரு 
நாட்டின்‌ வரலாற்றையும்‌ உணரவும்‌, எழுதவும்‌ முடியும்‌. மேலும்‌, கடந்த கால 
வரலாற்றை புரிந்து கொண்டால்தான்‌ இன்றைய மனித சமூகம்‌ எதிர்காலத்தை 
எதிர்கொள்ள முடியும்‌. 


வரலாற்றை புரிந்து கொள்ள பயன்படும்‌ சான்றுகளை (௮) ஆவணங்களை 
வரலாற்று போறிஞர்கள்‌... 1.வரலாற்று ஆவணங்கள்‌ அல்லது தொல்லியியல்‌ 
சான்றுகள்‌ (Historical Sources) 2.வரலாறு கலப்புச்‌ சான்றுகள்‌ (Quasi-Historical 
Sources) 3.வரலாறு அல்லாத சான்றுகள்‌ (Non-Historical Sources) என்று மூன்று 
வகையாக பிரிக்கின்றனர்‌. 


முதலாவதாக சொல்லப்பட்ட வரலாற்றுச்‌ சான்றுகள்‌ அல்லது தொல்லியியல்‌ 
சான்றுகளான அகழ்வாய்வு மூலம்‌ கொணரப்பட்ட பொருட்கள்‌, நடுகற்கள்‌, 
கல்வெட்டுகள்‌, நாணயங்கள்‌, செப்பேடுகள்‌ போன்றவை வரலாற்று நிகழ்வுகளை 
பதிவுசெய்கின்றன. குறிப்பாக தமிழக வரலாற்றை பெருமளவில்‌ வெளிக்‌ 
கொணர்வதில்‌ கல்வெட்டுகளே முதலிடம்‌ வகிக்கின்றன. 


கல்வெட்டு காலாண்டிதழ்‌ - 79 2] 


ஒரு நாட்டின்‌ அரசியல்‌, பண்பாடு, கலாச்சாரத்தை பாதுகாக்க அந்நாட்டின்‌ 
இராணுவம்‌ வலுவானதாக இருக்க வேண்டும்‌. இராணுவம்‌ தொடர்பாக பல்வேறு 
ஒப்பந்தங்கள்‌ நாடுகளுக்கிடையில்‌ ஏற்படுவதை இன்றளவும்‌ நாம்‌ காண்கிறோம்‌. 
இன்றைக்கு நாடுகளுக்கிடையே ஏற்படும்‌ இராணுவ ஒப்பந்தகளுக்கெல்லாம்‌ 
முன்னோடியாக திருக்கோவிலூர்‌ பகுதியில்‌ மலையமான்‌ சிற்றரசர்கள்‌ செய்து 
கொண்ட இராணுவ ஒப்பந்தத்தை காட்டும்‌ கல்வெட்டு ஒன்று என்னைக்‌ கவர்ந்த 
கல்வெட்டாக இந்த ஆய்வுக்‌ கட்டுரையில்‌ விளக்குகிறேன்‌. 


மலையமான்‌ நாடு (மிலாடு) 
விழுப்புரம்‌ மாவட்டம்‌ திருக்கோவிலூரில்‌ உள்ள திருமால்‌ கோவில்‌ 
கல்வெட்டு மலையமான்‌ நாடு பற்றி கூறுகிறது. 


“ஸ்வஸ்திஸ்ரீ திருமகள்‌ மருவிய செங்கோல்‌ 

வளரத்‌ தன்‌ திருமத்தமயனொடும்‌ போய்‌ இரட்டிபாடி 
முகடிவகவித்து மிலாடு இலண்டாயிரம்‌ பூமியும்‌ ஆண்ட 
மிலாடுடையார்‌ நரசிங்கவன்மர்‌ நரசிங்கவன்மர்‌ . . . 
சாவமூவாப்‌ பெரும்‌ பசு அறுபத்து நாலு” 


இக்கல்வெட்டில்‌ மிலாடு இரண்டாயிரம்‌ பூமியும்‌ என்னும்‌ வரிகள்‌ 
குறிப்பிடத்தக்கதாகும்‌. “மிலாடு என்பது மலாடு என்ற நாட்டைக்‌ குறிக்கும்‌. மலாடு 
என்பது மலையமான்‌ நாடு என்ற தொடரின்‌ மரூஉருவாகும்‌.”? இப்பகுதியே 
திருக்கோவலூரைத்‌ தலைநகராகக்‌ கொண்டு பண்டையக்‌ காலத்தில்‌ மலையமான்‌ 
நாடு என்ற பெயரில்‌ இருந்ததை கல்வெட்டு ஆராய்ச்சி பேரறிஞர்‌ தி.வை. சதாசிவப்‌ 
பண்டாரத்தார்‌ தமது “கல்வெட்டும்‌ நாட்டுடன்‌ தொடர்புடைய எண்களும்‌” என்ற 
பொருளில்‌ எழுதியுள்ள ஆராய்ச்சிக்‌ கட்டுரையில்‌ உறுதிபடுத்தியுள்ளார்‌. 
மலையமான்‌ நாடு செந்தமிழ்நாட்டை சூழ்ந்திருந்த பன்னிரண்டு கொடுந்தமிழ்‌ 
நாடுகளுள்‌ ஒன்று கடைச்சங்க காலத்தில்‌ கடையெழு வள்ளல்களில்‌ ஒருவனாகிய 
திருமுடிக்காரி ஆட்சியாண்ட பகுதியாகும்‌. இத்தகைய சிறப்புமிக்க 
திருக்கோவிலூர்‌ பகுதியில்‌ இரண்டு மலையமான்‌ சிற்றரசுகளுக்கிடையே ஏற்பட்ட 
இராணுவக்‌ கூட்டு ஒப்பந்தம்‌ பற்றி கீழையூர்‌ மலையமான்‌ கல்வெட்டு விளக்குகிறது. 


மலையமான்‌ கல்வெட்டு 

விழுப்புரம்‌ மாவட்டம்‌, திருக்கோவிலூர்‌ வட்டம்‌ அரகண்டநல்லூரில்‌ 
(கிள்ளியூர்‌ - கீழையூர்‌) உள்ள ஒப்பில்லாமணியிஸ்வரர்‌ திருக்கோயில்‌ இரண்டாவது 
திருசுற்று தெற்கு சுவரில்‌ உள்ள தமிழ்‌ கல்வெட்டு, சோழப்‌ பேரரசர்‌ குலோத்துங்க 


22 


கல்வெட்டு காலாண்டிதழ்‌ - 79 


சோழதேவன்‌ (மூன்றாம்‌ குலோத்துங்கன்‌) ஆட்சிக்‌ காலத்தில்‌ கிள்ளியூர்‌ 


பகுதியில்‌ இரண்டு மலையமான்‌ தலைவர்களுக்கிடையே ஏற்பட்ட இராணுவ கூட்டு 
உடன்படிக்கை செய்தியை தாங்கியுள்ளது. 


அழகியநாயன்‌ ஆகாரசூரன்‌ என்னும்‌ ராஜகம்பீர சேதியராயன்‌, இறையூரன்‌ 


இராஜராஜ சேதியராயன்‌ ஆகியோரிடையே, விசு ஆண்டு ஐப்பசி திங்கள்‌ 28 ஆம்‌ 
நாள்‌, செவ்வாய்‌ (1205 A.D. 274 September Tuesday)* அன்று ஏற்பட்ட இராணுவ 
ஒப்பந்தத்தை விளக்குகிறது. கீழே உள்ளவாறு அவர்கள்‌ தங்களுக்குள்ளாக 
உடன்படிக்கை செய்துகொண்டதை அரகண்டநல்லூர்‌ - கிள்ளியூர்‌ (தற்போது 
கீழையூர்‌) உள்ள ஒப்பில்லாமணியிஸ்வரர்‌ கோவில்‌ கல்வெட்டு காட்டுகிறது. 


உடன்படிக்கையில்‌ சொல்லப்பட்டுள்ள செய்திகள்‌ 


1. 


10. 


இந்த தலைவர்‌ (ஒரு சிற்றரசர்‌) எனக்கு எந்தவிதமான காயம்‌ ஏற்படுத்தாத 
வரையில்‌ (தீமை) நான்‌ அவரை காயப்படுத்தமாட்டேன்‌ (தீமை 
செய்யமாட்டேன்‌). 


. அவருக்கு வருகின்ற பகையை எனக்கு வருகின்ற பகையாக கருதுவேன்‌. 


இதேபோன்று எனக்கு வருகின்ற பகைமையை அவருக்கு வருகின்ற 
பகையாக கருதுவார்‌. 


. அவருடைய பகைவர்கள்‌ என்னுடைய பகைவர்களாக கருதப்படுவார்கள்‌. 
. நான்‌ அவருடைய சொத்துக்களுக்கும்‌, உயிருக்கும்‌ சேதம்‌ ஏற்படுமாறு 


நடந்துகொள்ளமாட்டேன்‌. அப்படி சேதம்‌ ஏற்படுத்துமாறு வேறு 
ஆட்களையும்‌ நியமிக்கமாட்டேன்‌. 


. அவரும்‌ அவ்வாரே என்னிடமும்‌ நடந்துகொள்ளவேண்டும்‌. 
. மூன்றாம்‌ குலோத்துங்க மன்னரின்‌ 27-வது ஆட்சியாண்டு காலத்தில்‌ 


எங்களுடைய நாடுகளில்‌ எல்லைப்‌ பகுதி எவ்வாறு இருந்தனவோ அவ்வாறே 
தொடர்ந்து இருக்கும்‌. 


. எங்கள்‌ நாடுகள்‌ அவ்வாறு இருக்க மேலும்‌ புதியதாக நாடுகள்‌ 


கைப்பற்றப்பட்டால்‌ அந்த பகுதிகளானது இருவருக்குமிடையே சமமாக 
பகிர்ந்து கொள்ளப்படவேண்டும்‌. 


. நான்‌ எனது தூதுவர்களை வாணகோவரையன்‌ அல்லது அவரின்‌ 


சகோதரிடம்‌ அனுப்பி வைக்கமாட்டேன்‌. மேலும்‌ எவ்விதமான 
எதிர்ப்புகளையும்‌ அவர்களிடம்‌ வைத்துக்கொள்ளமாட்டேன்‌. 


. நட்பு அல்லது நட்புத்தொடர்பான ஒப்பந்தங்கள்‌ அவர்களிடமிருந்து 


பெறப்படுமானால்‌ இந்த சிற்றரசர்க்கு தெரியப்படுத்துவேன்‌. 
அவரும்‌ அவ்வாரே அத்தகைய சூழ்நிலையில்‌ நடந்துகொள்வார்‌. 


கல்வெட்டு காலாண்டிதழ்‌ - 79 23 


11. அவர்‌ எதிரிகளால்‌ தாக்கப்படுகின்றபோது நான்‌ தேவையான அளவு 
இராணுவத்தை (காலட்‌ படை), குதிரைப்‌ படை, பிள்ளைப்‌ படை 
(முதலியார்கள்‌), ஆகிய படைகளுடன்‌ எதிரி நாட்டுக்குள்‌ புகுந்து எந்தந்த 
வகையில்‌ தேவையோ அவைகளை வெளிப்படையாகவோ, 
மறைமுகமாகவோ செய்து முடிப்பேன்‌. அவரும்‌ அவ்வாரே எனக்கு 
உதவுவார்‌. 


12. அரசருக்காக (மூன்றாம்‌ குலோத்துங்கன்‌) வேண்டி பணிகளை 
மேற்கொண்டிருக்கும்‌ போது எதிரிகள்‌ களத்தில்‌ நிற்ப்பார்களேயானால்‌ 
நாங்கள்‌ இருவரும்‌ ஒன்று சேர்ந்து செயல்படுவோம்‌. 


13. நான்‌ எனது வாழ்நாள்‌ காலத்தில்‌ இந்த ஒப்பந்தத்தை மீறுகின்ற வகையில்‌ 
நன்றிகெட்டவனாக மாறிவிடுவேனானால்‌ எனது மனைவியை ஒரு 
ஒட்டையனுக்கு”* கூட்டிக்‌ கொடுத்தது போன்று கருதப்படவேணடும்‌. 


இக்கல்வெட்டு காட்டுகின்ற செய்தியிலிருந்து தமிழ்‌ மன்னர்கள்‌ ஆட்சி 
நிர்வாகத்திலும்‌ மக்களின்‌ பாதுகாப்பு நடவடிக்கைகளிலும்‌ எந்தளவிற்கு 
ஈடுபாட்டுடன்‌ இருந்துள்ளனர்‌ என்பதை புரிந்துகொள்ள முடிகிறது. சோழர்‌ ஆட்சிக்‌ 
காலத்தில்‌ குலோத்துங்க சோழதேவன்‌ கட்டுப்பாட்டின்‌ கீழ்‌ இருந்த இரண்டு 
மலையமான்‌ சிற்றரசுகளின்‌ இராணுவ கூட்டு உடனபாட்டினை சிறப்புற 
விளக்குகிறது. கிள்ளியூர்‌ மலையமான்‌ கல்வெட்டு அரசியல்‌ வரலாற்றில்‌ போர்‌ 
ஒப்பந்தங்களின்‌ முன்னோடி என்றல்‌ அது பிகையாகாது. 


(Endnotes) 
1, Epgraphia Indica Vol. VII No.19k 


2. தி.வை. சதாசிவப்‌ பண்டாரத்தார்‌, இளவழகன்‌ (பதி.) “கல்வெட்டுகளால்‌ 
அறியப்பெரும்‌ உண்மைகள்‌”, தமிழ்மண்‌ அறக்கட்டளை வெளியீடு, பக்‌. 138 - 139. 


3. புறம்‌. 126 
4, ARE, 1935 — 1936, No.189; ibid, part ii. pp. 62— 63. 


5. T.V. Mahalingam, A Topographical List of Inscriptions in the Tamil Nadu and Kerala 
States, Vol. II, pp. 250 -251 


** ஒப்பந்தத்தை மீறுபவர்‌ எந்தளவிற்கு கீழ்தரமானவர்‌ என்பதற்கான ஒப்பந்த விதியை 
காட்டும்‌ வரிகளாகும்‌. 


or Bax 





புறநானூறு வெளிப்படுத்தும்‌ நடுகல்‌ செய்திகள்‌ 


த. சிவவிவேதா 
முனைவர்‌ பட்ட ஆய்வாளர்‌ 


இராணிமேரி கல்லூரி/ சென்னை 


முன்னுரை 

தமிழ்‌ மொழியானது வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்திலேயே வரலாற்றினைப்‌ பதிவு 
செய்யும்‌ எண்ணற்ற புலவர்களையும்‌, எண்ணற்ற பாடல்களையும்‌ தன்னகத்தே 
கொண்டுள்ள உயர்தனிச்‌ செம்மொழி ஆகும்‌. சங்க இலக்கியங்களை முழுவதுமாக 
ஆய்ந்து படிப்பவர்க்கு தமிழக ஹலாற்றினையும்‌, மக்களின்‌ வாழ்க்கை முறை, பண்பாடு 
ஆகிய அனைத்தையும்‌ குறித்த ஒரு வரைபடத்தினைத்‌ கெளிவாக அறிய முடியும்‌. 

சங்க இலக்கியங்கள்‌ வெறும்‌ கற்பனை உரையே என்று சிலர்‌ கதையளந்த 
காலத்தில்‌ வரலாற்று ஆய்வாளர்கள்‌, கல்வெட்டுகள்‌, நடுகற்கள்‌, செப்பேடுகள்‌ 
ஆகியவற்றின்‌ துணை கொண்டு நிறுவிய செய்திகள்‌ அனைத்தும்‌ இலக்கியங்களில்‌ 
பொதீந்துள்ளவையே எனில்‌ தமிழ்மொழியின்‌ செம்மையையும்‌, சிறப்பையும்‌ அறியலாம்‌, 
மக்களின்‌ வாழ்க்கை முறையை அகம்‌, புறம்‌ எனப்‌ பிரிப்பது போல இலக்கியங்களையும்‌ 
அகம்‌, புறம்‌ என வகைப்படுத்தித்‌ தொகுத்துள்ளனர்‌. புற இலக்கியமான புறநானூற்றில்‌ 
குறிப்பிடப்பட்டூுள்ள நடுகற்கள்‌ குறித்த செய்தியினை ஆராய்வதை நோக்கமாகக்‌ 
கொண்டுள்ளது இக்கட்டுரை. 


புறநானூறு 

சங்க காலத்‌ தமிழ்ப்‌ புவைர்கள்‌ மக்களின்‌ வாழ்க்கை முறையை இலக்கியங்களில்‌ 
பதீவு செய்தனர்‌. வேந்தன்‌ தவறிழைப்பினும்‌ அதனைச்‌ சுட்டிக்காட்டி அவனை 
நல்வழிப்படுத்தினர்‌. இவ்வாறு மக்களை நல்வழிப்படுத்தவும்‌, சங்க காலத்‌ தமிழகத்தின்‌ 
வரலாற்றினை அறிய உதவும்‌ வரலாற்று நூலாகவும்‌ புறநானூறு விளங்குகின்றது. 

புறநானூற்றைப்‌ பழையவுரையுடன்‌ 1894-ஆம்‌ ஆண்டு மகாமகோபாத்தியாய 
டாக்டர்‌. உ. வே. சாமிநாத ஐயரவர்கள்‌ முதற்பதிப்பாக வெளியிட்டார்கள்‌. இந்நூலுக்கு 
அமைந்த பழையவுரை பாடற்பொருளைத்‌ தொகுத்துரைக்கும்‌ பொழிப்புரையாகவும்‌, 


கல்வெட்டு காலாண்டிதழ்‌ - 79 25 


சொன்முடியும்‌, இலக்கணக்‌ குறிப்பும்‌, பிற நலங்களும்‌ ஆகியவற்றை விளக்குஞ்‌ 
சிறப்பறைபாகவும்‌ அமைந்துள்ளது. இப்பழைய உரை 266-ஆம்‌ பாடல்‌ வரை மட்டுமே 
கிடைத்துள்ளது. புறுதானூற்றிற்குத்‌ தெளிவான விளக்க உரையாக உரைவேந்தர்‌ ஒளவை. 
சு. துரைசாமிப்பிள்ளையவர்களின்‌ உரை நமக்குக்‌ கிடைக்கின்றது. 


நடுகற்கள்‌ 

போரில்‌ இறந்த வீரர்களுக்கு கல்வைத்து வணங்கும்‌ வழக்கம்‌ பண்டைத்‌ 
தமிழகத்தில்‌ நிலவியது. “இதனை நடுகல்‌ வழிபாடு என்பர்‌. வெற்றி புகழ்‌ எய்தி மடிந்த 
வீரனுக்கு நினைவுக்‌ குறியாக அவன்‌ பெயரும்‌, பீடும்‌ எழுதிய கல்லைத்‌ தெய்வத்திற்குச்‌ 
சிறப்பு செய்து வாழ்த்தி நடும்‌ வழக்கம்‌ பண்டைக காலத்தில்‌ இருந்தது. 

இறந்தவர்களின்‌ ஆவியை குகை, மரப்பொந்துகளில்‌ தங்க வைத்து வழிபாடு 
செய்யும்‌ முறை அக்காலத்தில்‌ இருந்தது. வீரர்களின்‌ உருவங்கள்‌ நடுகற்களாக வைத்து 
எண்ணப்படுகின்றன. சமணப்‌ பள்ளிகள்‌ இருக்கும்‌ இடங்களில்‌ இன்றும்‌ நடுகற்களுக்குப்‌ 
பலிகள்‌ கொடுக்கப்படுகின்றன. இவை குத்துக்‌ கற்கள்‌ எனப்படும்‌. பனை மரங்களின்‌ 
உயரம்‌ வரை இக்குத்துக்‌ கற்கள்‌ நடப்பட்டுள்ளன. பறவையின்‌ இறகு போன்ற 
தோற்றத்தினை உடையது இக்கல்‌. தலையை வெட்டிக்‌ காண்ட வீரனுக்காக நடப்பட்டவை 
இவ்வகை நடூகற்களாகும்‌. கல்லில்‌ ஆவியை தங்க வைத்து வழிபட்டால்‌ அந்த ஆவி நீண்ட 
நாள்‌ தங்கும்‌ என்ற நம்பிக்கை பண்டைத்‌ தமிழரிடம்‌ இருந்தது. 
நடுகல்லின்‌ தொடக்கம்‌ 

அரசர்களின்‌ பெயர்களின்‌ தொடக்கத்தோடு இந்நடுகற்கள்‌ தோற்றம்‌ 
பெறுகின்றன. நடுகல்லின்‌ காலத்தைக்‌ கணக்கீடு செய்ய அரசர்களின்‌ பெயர்கள்‌ உதவி 
புரிகின்றன. புலி மான்கொம்பு, துவாரகாபட்டி ஆகிய இடங்களில்‌ நான்கு நடுகற்கள்‌ பிராமி 
எழுத்தில்‌ பொறிக்கப்பட்டூள்ளன. 
இலக்கியங்களில்‌ நடுகல்‌ 

1. காட்சி, 2. கல்கோள்‌, 3. நீர்ப்படை 4. நடுதல்‌, 5.சிறப்பு, 6. வாழ்த்து என்பன 
நடுகல்‌ நடுவதற்குரிய வழிமுறைகளாகப பின்பற்றப்பட்டன. இதனை, 

"காட்சி கல்கோள்‌ நீர்ப்படை நடுதல்‌ 

சீர்த்தகு மரபில்‌ பெரும்படை வாழ்த்தல்‌ என்று 

இம்மூன்று மரபிற்‌ கல்ஸாடு புணர” [லதால்‌.புறத்‌.நூ.63] 
என்னும்‌ தொல்காப்பிய நூற்பாவால்‌ அறியலாம்‌. 

சங்க இலக்கியங்களில்‌ முப்பதுக்கும்‌ மேற்பட்ட பாடல்களில்‌ நடுகல்‌ குறித்த 
செய்திகள்‌ இடம்‌ பெறுகின்றன. நடுகல்‌ குறித்த அதீகமானப்‌ பாடல்களைப்‌ பாடியதால்‌ 


26 கல்வெட்டு காலாண்டிதழ்‌ - 79 


மருதனிளநாகனார்‌ "கல்‌ பாடிய நாகனார்‌” என அழைக்கப்படுகின்றார்‌. மூதின்‌ முல்லைத்‌ 
துறை நடுகல்லைக்‌ கடவுளாகக்‌ குறிப்பிடுகீன்றது. 


“நல்லமர்க்‌ கடந்த நாணுடை மறவர்‌ 

பெயரும்‌ பீடும்‌ எழுதி யதாதொறும்‌ 

பீலி சூட்டிய பிறங்குநிலை நடுகல்‌”  [அகம்‌. 67] 
என்று அகநானூறு நடுகல்லில்‌ வீரருடைய பெயரும்‌, பெருமைகளையும்‌ எழுதி நடுகல்‌ 
நாட்டப்பட்டது என்ற செய்தியை விளக்குகீறது. 


புறநானூற்றில்‌ நடுகல்‌ செய்திகள்‌ 

புறநானூறு பண்டைக்‌ கால மக்களின்‌ புறவாழ்க்கையான வீரம்‌, போர்‌, வெற்றி 
ஆகியன பற்றி விளக்கும்‌ நூலாகையால்‌ அதில்‌ நடுகல்‌ குறித்த செய்திகள்‌ இடம்‌ 
பெறுகின்றன. அக்காலத்தில்‌ நடுகல்லைத்‌ தெய்வமாக வழிபட்டனர்‌ என்பதை, 

“ BOSD கைதொழுது பரவு மொடியாது 

விருந்தைதீர்‌ பெறுகதில்‌ யானே வயென்னையும்‌”  [புறம்‌.306] 
என்னும்‌ பாடல்‌ வரிகளால்‌ அறியலாம்‌. நாளும்‌ தவிராமல்‌ நடுகல்லைக்‌ கைகூப்பித்‌ 
தொழுது வழிபட்ட செய்தீயை அறிய முடிகின்றது. மேலும்‌, 

"ஒளிறேந்து மருப்பிற்‌ களிஹறிந்து வீழ்ந்தெனக்‌ 

கல்லே பரவி னல்லது 

நெல்லு குத்துப்‌ பரவுங்‌ கடவுளு மிலவே”  [புறம்‌.335] 
என்னும்‌ வரிகளின்‌ மூலம்‌, யானைகளைக்‌ கொன்று விழுப்புண்‌ பட்டு இறந்த வரனை 
அவன்‌ பெயரும்‌ பீடும்‌ எழுசி, நட்ட கல்லைக்‌ கடவுளாகக்‌ கருதி வழிபடுவது போல கடவுள்‌ 
வேறேயில்லை என்ற குறிப்புப்‌ பெறப்படுகின்றது. இதன்‌ மூலம்‌ மக்கள்‌ நடுகல்லுக்கு 
எவ்வளவு முக்கீயத்துவம்‌ அளித்தனர்‌ என்பதை அறியலாம்‌. 
பலியிடல்‌ 

அக்காலத்தில்‌ நடூகல்லைத்‌ தெய்வமாக வழிபட்டதோடன்றி அவற்றிற்குப்‌ 
பலியிடும்‌ வழக்கமும்‌ மக்களிடம்‌ காணப்பட்டது. அவ்வாறு நடூகல்லை வழிபடுவது 
பண்டைக்‌ கால மக்கள்‌ தங்கள்‌ முன்னோர்களின்‌ வீரத்தினைப்‌ புகழ்வதாகக்‌ கருதினர்‌. 
இதனை, 

“ இல்லடு கள்ளின்‌ சில்குடிச்‌ சீறூர்ப்‌ 

புடைநடூ கல்லி னாட்பலி பூட்டி 

நன்னீராட்டி நெய்ந்நறைக்‌ கொளீஇய 

மங்குன்‌ மாப்புகை மறுகுடன்‌ கமழும்‌”  [புறம்‌.329] 


கல்வெட்டு காலாண்டிதழ்‌ - 79 27 


என்னும்‌ பாடல்‌ வரிகள்‌ மூலம்‌ அறியலாம்‌. ஆற்றிடைக்‌ குறையிலும்‌, வழியிடையிலும்‌ 
நடப்பெறும்‌ கல்‌ சீறூர்களின்‌ பக்கத்திலும்‌ நடப்பெறுதலின்‌ “ சீறூர்ப்புடை நடுகல்‌” 
எனப்பட்டது. 


நடுகல்‌ நடம்‌ முறை 

“மரல்‌ வகுந்து தொடுத்த செம்பூங்‌ கண்ணிஎயா 

டணிமயிற்‌ பீலிகட்டிப்‌ பெயர்பொறித்‌ 

தினி நட்டனரே கல்லுங்‌ கன்றொடு”  [புறம்‌.264] 
இவ்வரிகளின்‌ மூலம்‌ கல்‌ நடுதலின்‌ முறையை அறியலாம்‌. நீர்ப்படுதல்‌ நடந்த பின்பு 
கண்ணியும்‌, பீலியும்‌ சூட்டிப்‌ பெயர்‌ பொறித்தபின்‌ கல்‌ நடுவது வழக்கமாகும்‌. 


கல்லையே தலைவனாகக்‌ காணல்‌ 

சிறுகருந்தும்பியார்‌ என்னும்‌ புலவர்‌ பண்ணன்‌ என்ற தலைவனின்‌ நடுகல்லைக்‌ 
கண்டு மிகவும்‌ வருத்த முற்றார்‌. பண்ணனின்‌ கொடையால்‌ இரவலர்‌ இனிது வாழ்ந்தனர்‌. 
அவன்‌ நடுகல்லான வருத்தத்தீனால்‌, 

“கல்லா யினையே கடுமான்‌ றோன்றல்‌ 

வானேறு புரையுநின்‌ றாணிழல்‌ வாழ்க்கை” [புறம்‌.265] 
என்னும்‌ பொருளமைந்த கையறுநீலைப்‌ பாடலினைப்‌ பாடினார்‌. இதன்‌ மூலம்‌ 
நடுகல்லையே தங்கள்‌ தலைவனாகக்‌ கருதும்‌ எண்ணம்‌ அக்கால மக்களிடம்‌ இருந்தது 
என்பதை அறியலாம்‌. 
கோப்பெருஞ்சோழன்‌ 

வடக்கீலிருந்து உயிர்‌ துறந்த கோப்பெருஞ்சோழனின்‌ நினைவாக அவன்‌ 
வடக்கிலிருந்த பெருமையையும்‌, சிறப்பையும்‌ கருதி சான்றோர்‌ அவனுக்கு நடூகல்‌ நீறுவிச்‌ 
சிறப்புச்‌ செய்தனர்‌. கோப்பெருஞ்சோழனின்‌ நடுகல்லைக கண்ட பொத்தியார்‌ என்னும்‌ 
புலவர்‌ மிகவும்‌ வருத்தத்துடன்‌ சோழவேந்தன்‌ மீது புகழ்மாலை கடி நடூகல்லாய்‌ 
விளங்குகின்றான்‌, அவனை இவ்வுலகினின்றும்‌ மறைவித்த கூற்றுவனை நாம்‌ 
ஒருங்குகூடி வையலாம்‌ வாருங்கள்‌ என்று அழைத்தது பாடலாய்‌ வெளிப்பட்டது. 

“வைகம்‌ வம்மோ வாய்மொழிப்‌ புலவீர்‌ 

நனந்தலை யுலக மரந்தை தூங்கக்‌ 

கெடுவி னல்லிசை சூடி 

நடக லாயினன்‌ புரவல ஜனெனவே” [ பாடல்‌.221] 
என்னும்‌ வரிகளின்‌ மூலம்‌ கோப்பெருஞ்சோழனுக்கு நடுகல்‌ நாடப்பட்ட செய்தியினை 
அறியலாம்‌. மேலும்‌ பொத்தியார்‌, கோப்பெருஞ்சோழனிடம்‌ கொண்ட அன்பின்‌ மிகுதியால்‌ 


28 கல்வெட்டு காலாண்டிதழ்‌ - 79 


அவனுடைய நடுகல்லைக்‌ கண்ட போது பொத்தீயாருக்கு சோழனின்‌ உருவம்‌ அக்கல்லில்‌ 
தெரிந்தது. அதனிடம்‌ தாம்‌ வடக்கிருக்க வேண்டிய இடத்தினை 6பாத்தியார்‌ வினவினார்‌. 
சோழனின்‌ உருவம்‌ தாம்‌ வடக்கிருந்த இடத்தினைக்‌ காட்ட, பொத்தியாரின்‌ உள்ளம்‌ 
பின்வரும்‌ பாடலைப்‌ பாடுகின்றது. 


“நீிலைஸ்று நடுகல்‌ லாகியக்‌ கண்ணும்‌ 

இடங்‌ கொடுத்தளிப்ப மன்ற உடம்போடு 

இன்னுயிர்‌ விரும்புங்‌ கீழமைத்‌ 

தொன்னட்‌ புடையார்‌ தம்முழைச்‌ செலினே” [புறம்‌.223] 
சான்றோரது புகழ்‌ உலகில்‌ என்றும்‌ நிலைபெறும்‌ பொருட்டே அவர்‌ பெயரும்‌, பீடும்‌ எழுதிய 
கற்கள்‌ பண்டை நாளில்‌ நடப்பட்டன என்பதனை விளக்குவதற்காகவே “நிலைபெறு 
நடுகல்‌ என்றார்‌. 
அதியமான்‌ நெடுமான்‌ அஞ்சி 

நடுகல்லாயினானைத்‌ தெய்வமாக்கி, அவன்‌ விரும்பும்‌ உணவைப்‌ படைத்து 
வழிபடுவது பண்டையோர்‌ வழக்கு. அதீயமான்‌ நெடுமான்‌ அஞ்சிக்கு நடுகல்‌ நாட்டி, 
அதன்கண்‌ அவன்‌ பெயரும்‌, சிறப்புக்களையும்‌ எழுதி மயிற்பீலி சூட்டி நடுகல்‌ விழா 
எடுத்தனர்‌. மேலும்‌ நடூகல்லாகிய அதியமானுக்குச்‌ சில கலங்களில்‌ நாரால்‌ வடிக்கப்பட்ட 
தேறலை வைத்துப்‌ படைத்து வழிபட்டனர்‌ என்பதை, 

"நடூகற்‌ பீலி கூட்டி நாரரி 

சிறுகலத்‌ துகுப்பவுங்‌ கொள்வன்‌ கொல்லோ 

கோடூயர்‌ பிறங்குமலை கழீஇய 

நாடுடன்‌ கொருப்பவுங்‌ கொள்ளா தோனே” | புறம்‌.232] 
என்னும்‌ ஒளவையாரின்‌ பாடல்‌ வரிகளின்‌ மூலம்‌ அறியலாம்‌. 


முடிவுரை 

இலக்கீயங்கள்‌ மக்களின்‌ வாழ்க்கை முறை, நாட்டின்‌ வரலாறு ஆகியவைகளை 
விளக்கும்‌ கண்ணாடியாக விளங்குகின்றன. புறநானூறு மக்களின்‌ பறவாழ்க்கையைப்‌ 
பதீவு செய்யும்‌ நூலாகத்‌ திகழ்கின்றது. பண்டைக்‌ கால வாழ்க்கை முறை, போர்‌ நெறி, 
அரசர்களின்‌ ஆட்சி மற்றும்‌ கொடைத்தீறம்‌ ஆகியவைகள்‌ கல்வெட்டுகளிலும்‌, 
செப்பேடுகளிலும்‌ பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. இறந்த வீரர்களுக்காக நடப்பட்ட 
நடுகற்களில்‌ அவர்களின்‌ பெயரும்‌ வெற்றிச்‌ சிறப்பும்‌. காலமும்‌ எதளிவாக 
பொறிக்கப்பட்டுள்ளன. நடுகற்களையே தெய்வமாக வழிபடும்‌ வழக்கமும்‌ அவர்களிடம்‌ 
அமைந்துள்ளன. வரலாற்றுச்‌ சான்றாதாரங்களாக விளங்கும்‌ நடூகற்களைப்‌ 
பாதுகாப்பதன்‌ மூலம்‌ தமிழக வரலாற்றிற்கும்‌, இலக்கியததீற்கும்‌, இலக்கியத்தின்‌ வழி 
தமிழ்மொழிக்கும்‌ சிறந்த தொண்டாற்றிய பெருமை நம்மைச்‌ சாரும்‌. 


xar 


திருவாரூர்‌ கல்வெட்டுகளில்‌ தமிழர்‌ பண்பாடு 


௪. முத்துமாரி 
முனைவர்‌ பட்ட ஆய்வாளர்‌ 


தமிழ்த்துறை, இராணிமேரி கல்லூரி 


முன்னுரை 

கருவியும்‌ காலமும்‌ செய்கையும்‌ செய்யும்‌ 

அருவினையும்‌ மாண்டது அமைச்சு -திருக்குறள்‌.631 

செயலுக்கு உரிய கருவியும்‌ ஏற்ற கலமும்‌ செய்யும்‌ வகையும்‌ செய்யப்படும்‌ அரிய 
செயலும்‌ சிறப்படையச்‌ செய்ய வல்லவன்‌ அமைச்சன்‌. இக்குறளுக்கேற்ப பண்டைய 
அரசர்கள்‌ தங்கள்‌ ஆட்சி காலத்தில்‌ நிகழ்ந்த நீகழ்ச்சிகளை கல்வெட்டுகளிலும்‌ 
செப்பேடுகளிலும்‌ செதுக்கி வைத்துள்ளமை ஒர்‌ அரும்பெருஞ்செயலாகும்‌. தீருவாரூர்‌ 
கல்‌எவட்டுகள்‌ மூலம்‌ அக்காலத்‌ தமிழர்‌ சமுதாயம்‌ எவ்வாறு விளங்கியது என்பதை 
காண்பதே இக்கட்டுரையின்‌ நோக்கமாகும்‌. 
கொடை : திருக்கோயிலுக்கு அளிக்கப்படும்‌ பெரும்பான்மையான அறக்கொடைகள்‌ 
நிலமாகவே அளிக்கப்பட்டன. பொற்‌ காசு போன்ற கருவூல முதலீடுகள்‌ கூட நிலமாக 
மாற்றப்பட்டன. 
திருவாரூர்‌ sonacG எண்‌.42 
இடம்‌ : இரண்டாம்‌ திருச்சுற்று தென்புறச்‌ சுவரில்‌ உள்ளது. 
மன்னன்‌ : மூன்றாம்‌ இராஜேந்தீர சோழன்‌ 
காலம்‌ : இம்மன்னனது 13-ஆம்‌ ஆட்சியாண்டான கீ.பி.1259, 20-ஆம்‌ ஆட்சியாண்டன 
கி.பி. 1265-66, 23-ஆம்‌ ஆட்சியாண்டன கீ.பி. 1268-69 ஆக இம்மூன்று 
கல்வேட்டுகளிலும்‌ நிலக்கொடைப்பற்றி குறிப்பிடுகீன்றன. 

ஆதித்தன்‌ காலத்திய கல்‌வெட்டொன்றில்‌ ஆரூர்‌ அறநெறியில்‌ விளக்கெறிக்கப்பட 
வேண்டும்‌ என்பதற்காக தனி நபர்‌ ஒருவர்‌ “109 சாவா மூவாப்‌ பேராடுகள்‌” 
அளித்ததாகவும்‌ அவற்றின்‌ பராமரிப்பை ஏற்றுக்‌ கொண்டவன்‌ ஒவ்வொரு 


30 கல்வெட்டு காலாண்டிதழ்‌ - 79 


நாளும்‌ “திருநீல கண்டம்‌” என்ற குவளையால்‌ நெய்‌ அளிக்க வேண்டும்‌ என்றும்‌ 
குறிப்பிடுகிறது. 


சமுதாய நிலை : இக்கல்‌ வெட்டுகள்‌ மூலம்‌ தனிநபரும்‌ மன்னர்களும்‌, 

பட்டத்தரசிகளும்‌ இறைவன்‌ இறைவிக்காக பூசைகள்‌ செய்யவும்‌, தீருவிளக்கு ஏற்றவும்‌, 

அன்னதானம்‌ செய்யவும்‌ திருமேனி ஆடைகளுக்காகவும்‌ கொடை வழங்கிய குறிப்புகள்‌ 

காணப்படுகின்றன. இக்குறிப்புகள்‌ மூலம்‌ மன்னர்‌, உயர்ந்தோர்‌ மட்டுமின்றி தனிநபரும்‌ 

இறைவனுக்காக கொடை வழங்கியதன்‌ மூலம்‌ நம்‌ மக்களின்‌ உயர்ந்த பண்பு 
ளங்குகின்றது. 

கலை 

திருவாரூர்‌ கல்வெட்டு எண்‌. 84, இசை மரபுக்‌ கல்வெட்டுகள்‌ 

இடம்‌ : வன்மீக நாதர்‌ திருக்கோயில்‌ முன்மண்டபம்‌ வடபுறச்சுவர்‌ கல்வெட்டு 

மன்னன்‌ : சாளுவ தேவப்பய்ய தேவ மகாராஜன்‌, காலம்‌ : கி.பி. 15-ஆம்‌ நூற்றாண்டு 

செய்தி : தியாகப்பெருமான்‌ மீது பாடப்பெற்ற வடமொழி பாடல்‌ இசை அடிப்படையில்‌ 

வெட்டுவிக்கப்‌ பெற்றதாகும்‌. நாதபந்தம்‌ என்ற இக்கல்வெட்டில்‌ இரண்டு நாகங்கள்‌ 

பிணைந்துள்ள உருவம்‌ உள்ளது. ஒன்று முழு உருவமும்‌, பிரிதொன்று பாதீ 

உருவமும்தான்‌ காணப்படூகின்றது. பாம்பின்‌ உடலிலும்‌ வெளிப்புறமும்‌ பல கிரந்த 

எழுத்துக்கள்‌ அங்கொன்றும்‌ இங்கொன்றுமாக உள்ளன. பந்தத்தீல்‌ உள்ள 

எழுத்துக்களை பல கோணங்களில்‌ படித்தாலும்‌ அழகிய இசை அடிப்படையில்‌ யாக்கபெற்ற 

பாடல்‌ உருவாகும்‌ அது தியாகப்‌பருமானைப்‌ போற்றும்‌ பாடலாகும்‌. 

சமுதாய நிலை : கி.பி. 15-ஆம்‌ நூற்றாண்டில்‌ வாழ்ந்த மக்கள்‌ இசையிலும்‌ 

நடனத்திலும்‌, இன்னும்‌ பல கலைகளிலும்‌ சிறந்து விளங்கியதற்கான ஆதாரங்கள்‌ இல்ஷூர 

கல்வெட்டுகளில்‌ ஏராளமாக காணப்படுகின்றன. 

திருவாரூர்‌ soHacG எண்‌. 84௭, இசை மரபுக்‌ கல்வெட்டுகள்‌ 

இடம்‌ : வன்மீக நாதர்‌ திருக்கோயில்‌ முன்மண்டபம்‌ வடபுறச்சுவர்‌ 

மன்னன்‌ : சாளுவ தேவப்பய்ய தேவ மகாராஜன்‌, காலம்‌ : கி.பி. 15-ஆம்‌ நூற்றாண்டு 

பெயர்‌ குறிப்பு : ஆரூர்‌ வீதி விடங்கப்‌பெருமானுக்கு சோழப்‌ பேரரசர்கள்‌ காலத்தில்‌ 

“தியாக விநோதன்‌” என்ற பெயர்‌ கல்‌வட்டுகளில்‌ காணப்படினும்‌ முதன்முதலாக 

“தியாகராஜன்‌” என்ற பெயர்‌ கி.பி. 15-ஆம்‌ நூற்றாண்டில்‌ வெட்டுவிக்கப்பட்டூள்ளது. 

இந்தக்‌ கல்‌வவட்டில்தான்‌ காணப்படுகிறது. பின்னர்‌, கி.பி.1631-இல்‌ இத்தீருக்கோயிலில்‌ 

வெட்டுவிக்கப்பட்ட விஜயராகவ நாயக்கர்‌ கல்வெட்டிலும்‌ மராத்தியர்‌, சேதுபதிகளின்‌ 


கல்வெட்டு காலாண்டிதழ்‌ - 79 31 


செப்பேடுகளிலும்‌ “தியாகராஜர்‌” என்ற சொல்லாட்சியே திகழ்கிறது. மராத்தியர்‌, 
சேதுபதீகளின்‌ செப்பேடுகளிலும்‌ இப்பெயர்க்‌ குறிப்புகள்‌ இருப்பது குறிப்பிடத்தக்க 
ஒன்றாகும்‌. 
நாளும்‌ தேதியும்‌ 
திருவாரூர்‌ கல்வெட்டு எண்‌.78 
இடம்‌ : முதல்‌ திருச்சுற்றில்‌ தியாகராஜ சுவாமி சன்னதிக்கு வடபுறம்‌ தரையில்‌ உள்ளது. 
மன்னன்‌ : தஞ்சை மராட்டிய மன்னனான முதலாம்‌ சரபோஜி மகாராஜா 
காலம்‌ : கி.பி.1717 ஏப்ரல்‌ 12-ஆம்‌ நாள்‌ 
செய்தி : இக்கல்‌எவட்டு சரபோஜி மன்னன்‌ காலத்தில்‌ வெட்டுவிக்கப்பட்டதாயினும்‌ அதில்‌ 
தனது முன்னவர்களான சாஹாஜிசூகசி) மற்றும்‌ ஏகோஜி மகராஜாக்களின்‌ பெயர்களும்‌ 
குறிப்பிடப்பட்டுள்ளன. இதில்‌ கலியாண்டு 4818-ம்‌ சக ஆண்டு 1639 ஹே விளம்பி 
ஆண்டும்‌, சித்திரை 15-ஆம்‌ நாள்‌ வெள்ளிக்கிழமை குறிப்பிடப்பட்டுள்ளது.தமிழ்‌ O இதற்கு 
சமமான ஆங்கில ஆண்டு கி.பி.1717 எப்ரல்‌ 12-ஆம்‌ நாளாகும்‌. 
சமுதாயநிலை : தன்‌ முன்னவர்களை மறக்காத நிலையும்‌ மற்றும்‌ ஆண்டுகளையும்‌ 
தேதீகளையும்‌ சரியான முறையில்‌ குறித்துவைக்கும்‌ பாங்கு உணர்த்தப்பட்டுள்ளது. 
கற்றவர்க்கு சிறப்பு 
திருவாரூர்‌ கல்வெட்டு எண்‌. 54 
உடம்‌ : இரண்டாம்திரூச்சுற்று T deni inh. 
காலம்‌ : 35-ஆம்‌ ஆண்டு கி.பி.1342 ஆகஸ்ட்‌ மாதம்‌ 7-ஆம்‌ நாள்‌ 
செய்தி : குலோத்துங்க சோழவளநாட்டூ பனையூர்‌ நாட்டு திருத்தொண்டீஸ்ஹம்‌ என்னும்‌ 
ஊரைச்‌ சேர்ந்த தோளான்‌ இராசராச அகனங்க நாடாழ்வான்‌ என்பான்‌ 
இத்திருக்கோயிலில்‌ தினமும்‌ ஒவ்வாரு சந்தீப்‌எபாழுதும்‌ எட்டுபேர்கள்‌ அத்தியாயனம்‌ 
(வேதபாராயணம்‌ செய்ய வேண்டும்‌ எனக்கூறி 13 வேலி விளை நிலமும்‌ இரண்டாயிரத்து 
நானூற்றுப்பத்து குழிபடுகையும்‌ கொல்லையும்‌ விலைக்‌ கொடுத்து வாங்கி 
இத்திருக்கோயிலுக்கு அளித்த சாசனமே இக்கல்வெட்டாகும்‌. 

இச்சாசனத்தில்‌ கையொப்பமிட்டவர்களில்‌ ஒருவன்‌ இக்கோயில்‌ முதற்கணக்கு 
வேட்கோவன்‌ திருவாரூடையான்‌ அவனியாளப்‌ பிறந்தானான தேவன்‌ கண்ட வேளான்‌ 
என்பவனாவான்‌. தலைமை கணக்கு அதிகாரியாக பணிபுரிந்த இவன்‌ வேட்கோவர்‌ 


32 கல்வெட்டு காலாண்டிதழ்‌ - 79 


மட்பாண்டம்‌ தயாரிக்கும்‌ வகுப்பினர்‌ இனத்தவன்‌ என்பதும்‌ அன்றைய சமுதாய நிலையில்‌ 
பயின்றவர்கள்‌ எந்த இனத்தவராயினும்‌ உயர்பதவி வகீத்தனர்‌ என்பதை இக்கல்வெட்டால்‌ 
அறிய முடிகீறது. 


நீதி தவறாமை 
திருவாரூர்‌ கல்‌வட்டு எண்‌. 51 

இடம்‌ : இரண்டாம்‌ திருச்சுற்று அனுக்கன்‌ கோபுரவாயிலை ஒட்டி தென்புறம்‌ உள்ளது. 
மன்னன்‌ : இரண்டாம்‌ ராஜாதிராஜன்‌, காலம்‌ : ஐந்தாம்‌ ஆட்சியாண்டு கி.பி.1167 
செய்தி : திருவாரூரில்‌ செட்டிகளுக்கு 130 மனையும்‌ செக்கார்களுக்கு வோணியச்செட்டி 
அவர்களை சார்ந்து உள்ளவர்களுக்கு 20 மனையும்‌, சோளேந்தீர சிங்க வெள்ளைக்காரர்‌ 
என்ற படை வீரர்களுக்கு 50 மனையும்‌ ஆக 200 குடியிருப்பு மனைகள்‌ நீக்கி மற்ற வரி 
இல்லாத நத்தத்தை திருவாரூர்‌ கோயில்‌ ஊழியர்களுக்கான மனைகளாக அளித்தான்‌. 
அதன்படி சிலகாலம்‌ அனுபவித்தனர்‌. பின்பு கோயில்‌ ஊழியர்களுக்கான குடியிருப்பு 
மனைகளையும்‌ செட்டிகளே கைக்கொண்டு அனுபவித்ததால்‌ ஊழியர்கள்‌ பிறஇடங்களில்‌ 
(தங்கள்‌ உரிமை பறிக்கப்பட்டு குடியிருந்தமை பல்லவ ராஜனால்‌ கண்டூபிடிக்கபட்டது. 
முன்பு விக்கிரமசோழனால்‌ அளிக்கப்பட்ட 200 மனைகள்‌ தவிர திருவீதியில்‌ உள்ள 
மனைகளை மீண்டும்‌ நடவடிக்கைகள்‌ மேற்கொண்டு கோயில்‌ ஊழியர்களுக்கு 
அளித்ததோடன்றி நத்தத்துக்கு நூறு காசு நஷ்ட ஈட்டுத்தொகை (Compensation) 
அளிக்கவும்‌ உத்தரவிட்டார்‌. 

சமுதாயநிலை : அக்கால மன்னர்களும்‌ மக்கள்‌ எப்படியிருந்தாலும்‌ கவலையில்லை 
என்று இல்லாமல்‌ தவறு எங்கு நடக்கிறதோ அங்குச்சென்று தீர விசாரித்து பின்‌ தகுந்த 
நடவடிக்கைகளை மேற்கொண்டு நீதி வழங்கியதை இக்கல்‌வைட்டு மூலம்‌ அறிய முடிகிறது. 
முடிவுரை : மன்னர்கள்‌ வாழ்ந்த வாழ்க்கையும்‌ அவர்கள்‌ ஆண்ட காலத்தில்‌ 
அச்சமுதாயம்‌ எவ்வாறு விளங்கியது என்பதையும்‌ பல சான்றுகள்‌ நமக்கு விளக்குகின்றன. 
இதனடிப்படையில்‌ திருவாரூர்‌ கல்வெட்டுகள்‌ மூலம்‌ தமிழர்களின்‌ கொடைத்தீறன்‌, 
பொருளாதார நிலை, கலை, நீகி தவறாமல்‌ ஆட்சி செய்தல்‌ , கற்றவரை மதித்தல்‌, 
சாதிபாராமை போன்ற நல்ல பண்புகளோடு அவர்கள்‌ வாழ்ந்து வந்தனர்‌ என்பதை அறிய 
முடிகிறது. அவர்கள்‌ வழித்‌ தோன்றலாகிய நாமும்‌ இப்பணபுகளோடு வாழ்ந்தும்‌ அதை 
நீலை நாட்டியம்‌ ஷ வேண்டும்‌. 


x Bx 








என்ன தவம்‌ செய்தனை? 
கோ. சசிகலா 


கல்வெட்டு பயிற்சி நிறுவன மாணவி 
தொல்லியல்‌ துறை, சென்னை 


அலை கொஞ்சும்‌ மல்லையில்‌ பல்லவர்‌ கலை நெஞ்சம்‌ காட்டி நீற்கும்‌ பாறையின்‌ 
புடைப்புச்‌ சிற்பத்‌ தொகுதி, உணர்வோர்‌ தம்‌ உளக்கருத்துக்குகந்து பல்நோக்கு எண்ண 
வெளிப்பாடுகளை உடைத்தாயிருக்கிறது. 

அர்ச்சுனன்‌ தவம்‌ என்பாரும்‌, பகீரதப்பிரயத்தனம்‌ என்பாரும்‌ பலர்பால்‌ 
ஆயினும்‌, பாசுபதக்காதையிலும்‌, பகீரதப்பண்பினும்‌ பல்லவனுக்கு வந்த பற்றைன்ன 
என்பதும்‌ தேடுதலுக்குரியதே. 


தவம்‌-வேண்டி நிற்பது; விரும்பி நீற்பது. உலகின்‌ உயிர்க்குலமைலாம்‌ ஏதோ 
ஒன்றை வேண்டியே நிற்கின்றன. “நீர்வழி படுவதூம்‌ வாழ்க்கை முறை ஆனதினாலே 
அதனதன்‌ தேவைகள்‌ அவ்வவ்வற்றுக்குத்‌ தவமாயின. உயிர்க்குலம்‌ பூண்ட வாழ்வெனும்‌ 
தவக்கோலத்தில்‌ உயர்‌வென்றும்‌, தாழ்‌எவன்றும்‌ ஏதுமில்லை. ஆதலின்‌ yere 
தவமும்‌, ஐம்பொறிகாத்த முனிபுத்தீரனின்‌ தவமும்‌ இங்கு ஒன்றாயின. 


உருத்தீரங்கண்ணனார்‌ பெரும்பாணாற்றுப்படையில்‌, தொண்டைமான்‌ 
இளந்திரையனை மலைகீழவோனே! என விளித்து, அந்த மலையில்‌ உறையும்‌ 
மஞ்வையும்‌, மந்தியும்‌, மானும்‌, மனிதனும்‌, கந்தர்வரும்‌, கீன்னரும்‌, வானவரும்‌, 
வேடரும்‌ புடைகம்‌ காட்சியைக்‌ கூறுவது இப்புடைப்புச்‌ சிற்பத்‌ தொகுதிக்குத்‌ தூண்டுதல்‌ 
எனலும்‌ அறிஞர்‌ தம்‌ ஒரு கூற்றாகும்‌. 


களப்பிரரென்னும்‌ கலியரசை வென்று பரிதியன வந்த பாண்டியர்‌ போல்‌ 
வடபகுதியில்‌ பல்லவரும்‌, தொல்குடி நிலையிலிருந்து அரசு உருவாக்கம்‌ எனும்‌ 
மண்டபத்திற்கு சைவம்‌ அளித்த நான்கு சமயத்தூண்களுள்‌ ஒன்றான பாசுபதத்தை 
பற்றினராயிருக்கலாம்‌. 


பண்பிழந்த பகைவர்க்கு பாசுபதமே முடிவென அர்ச்சுனன்‌ கொண்டது போலே, 
தண்டு கொண்டு வழிகோலும்‌ லகுளீச உணர்வை அன்று பல்லவரும்‌ பெற்றிருப்பாரோ 
சமூக இணக்கத்திற்கு பிணங்கியவற்றை தடியாலடித்து கனியச்செய்யும்‌ 


34 கல்வெட்டு காலாண்டிதழ்‌ - 79 


பகீரதப்பிரயத்தனம்‌ போன்ற போர்ச்சிக்கல்கள்‌ நீறைந்த பல்லவ எழுச்சியை அவர்தம்‌ 
வரலாற்றிலும்‌ காணலாம்‌. சமய, சமூக, அரசியல்‌ போராட்டங்களை எதிர்கொண்ட பல்லவர்‌ 
எழுச்சியும்‌ ஒரு பகீரத முயற்சியே, அர்ச்சுன ஆயுதப்‌ பயிற்சியே. 


மேற்கூற்று அணியால்‌ ஏகதேச உருவகம்‌ பெற்றிருப்பினும்‌. புடைப்புச்‌ சிற்பத்தில்‌, 
தன்‌ குலம்‌ வெற்றி பெற தவம்‌ புரிந்து வரம்‌ பெற்ற அர்ச்சுனன நோக்கினும்‌, தம்‌ முன்னோர்‌ 
பேறடைய முயன்றுறின்ற பகீரதனைனக்‌ காணினும்‌, உயிர்க்குலம்‌ பூவுலகில்‌ மேன்மையற 
பொதுநோக்கில்‌ இவர்கள்‌ என்னதான்‌ செய்தனர்‌ என்ற கேள்வி எழாமலும்‌ இல்லை. 

குப்தர்களின்‌ கலைத்தாக்கம்‌ கொண்டிருந்த பல்லவர்‌ புராண நிகழ்வுகளை 
மல்லையின்‌ குடைவரைகளில்‌ பிரதீபலித்துள்ளது நாம்‌ அறிந்ததே. அவ்வாறே அற்றைய 
மாபெரும்‌ காவியமான மாபாரதத்தீன்‌ சிறப்பு நிகழ்வான அர்ச்சுனன்‌ தவம்‌ இங்கு 
புடைக்கப்பட்டதற்கு, இயற்கையாக பிளவுபட்ட பாறை ஒரு எண்ணத்தூண்டுதலைக்‌ 
கொடுத்தது என்பதையும்‌ மறுப்பதற்கீல்லை. 

நீண்டு உயர்ந்து, நடுவில்‌ பிளவுபட்டு நிற்கும்‌ பாறையின்‌ இடைவெளியை 
காட்டி நிற்கிறது. கங்கை பூமிக்கு வந்ததே உயிர்க்குலத்‌ தவமெனலாம்‌. வானோரும்‌, 
தானவரும்‌ வாழ்த்தொலிக்க, கந்தர்வரும்‌, கீன்னரரும்‌ இசை பாட, தொல்குகை 
மாந்தரும்‌, மந்தியும்‌ வியந்து நோக்க, பறப்பனவும்‌, நடப்பனவும்‌ பரவசமாய்‌ பாய்ந்தோடி 
வர, வேடரும்‌ வேலைவிட்டு வில்லூன்றி நீற்க, பாதாள அரவக்கூட்டத்தார்‌ தொழுதெழுந்தீட 
இங்ஙன்‌ உயித்திணையெலாம்‌ ஒருங்கே வந்து நின்று கண்ட காட்சி! தான்‌ என்னே! அஃது 
கங்கை மலையிலிருந்து வீழும்‌ காட்சி! பூமியை முத்தமிட புனிதவதியாள்‌ வெள்ளப்பெருக்கி 
வந்ததொரு நீர்வீழ்ச்சி! “நீரின்றி அமையாதுலகு ' என்பது மெய்ப்பட விளங்கும்‌ மாட்சி! 

இவ்வியல்பான உயிர்க்கூட்டக்‌ காட்சிகளில்‌ ஒன்றாகவே “பாசுபத நிகழ்வும்‌ 
அதுவும்‌ ஒன்றே. 

ஆக, கங்கை பூமிக்கு வரும்‌ இவ்வியற்கைக்‌ காட்சிதனில்‌ பல்லவன்‌ 
சிற்பக்கவிதை செய்ததும்‌ ஏனோ! கங்கையின்‌ மேல்‌ பல்லவரின்‌ காதல்‌ தான்‌ என்ன? 
மகேந்தீரனின்‌ கங்காதரர்‌ கூறுவாரா? 

பகீரதப்பல்லவர்‌ தம்‌ பிரயத்தனத்தால்‌ பாதாளலோகமெனும்‌ சாதவாகன படை 
நிலை நீங்கி, மாப்பிடுகு, பெரும்பிடுகு என தம்மை வெளிப்படக்‌ கிளர்ந்த நாகவமிசத்தாரின்‌ 
எழச்சி தெரிகிறது. 

எண்ண, எண்ண பல தத்துவங்களைக்‌ கொடுக்கும்‌ கடவுளும்‌, கலையும்‌ 
ஒன்றோ! எவ்வாறாயினும்‌ இங்கிதனை யாம்‌ பெறவே என்ன தவம்‌ செய்து விட்டோம்‌! 





சோமாஸ்கந்தர்‌ 


கோ. சசிகலா 
கல்வெட்டு பயிற்சி நிறுவன மாணவி 
தொல்லியல்‌ துறை, சென்னை 


காஞ்சி கைலாசநாதர்‌ கோவிலின்‌ திருசசுற்றுமாளிகையில்‌ அமைந்துள்ள 
ஐம்பத்தாறு சிற்றாலயங்களில்‌ சோமாஸ்கந்தர்‌ புடைப்புச்சிற்பம்‌ எழிலுற 
அமைக்கப்பட்டூள்ளது. பண்டு வண்ணங்கள்‌ தீட்டப்பட்டு, இன்று அதன்‌ மிச்சங்கள்‌ 
ஆங்காங்கே ஒட்டிக்‌ கொண்டிருக்க, என்றென்றும்‌ அழியாத நம்‌ சமூகப்பண்பாட்டை 
விளக்கும்‌ சமயக்‌ கருஷலமாக அச்சிற்பங்கள்‌ தீகழ்ந்து கொண்டிருக்கின்றன. 

சோமனாகிய சிவனும்‌, உமையும்‌ வீற்றிருக்க நடுவில்‌ குழந்தை வடிவில்‌ கந்தன்‌ 
நின்றுகொண்டிருக்கும்‌ கூட்டமைப்பே சோமாஸ்கந்தர்‌ சிற்பத்தொகுதியாகும்‌. 
சோ-சோமன்‌-சிவன்‌ மா-உமா ஸ்கந்தன்‌-முருகன்‌. இம்மூன்று இறையுருவின்‌ 
வடிவத்தத்துவத்தை ஒருங்கிணைத்து உண்டான ஆழ்ந்த உட்பொருள்‌. நம்‌ சமய, சமூக, 
பண்பாட்டு அவை விளக்‌ துள்ளது. 

பரம்‌எபாருளாகிய இறைவனிடமிருந்து பிரபஞ்சமாகிய அண்டசக்தி பெறும்‌ 
இறையனுடுதி ஞானவிளைவைப்‌ பெறும்‌ என்னும்‌ சைவ சமயச்‌ சித்தாந்தம்‌ உருக்கொண்ட 
நிலையே சோமாஸ்கந்தர்‌ சிற்பத்‌ தொகுதி எனலாம்‌. ஸ்காந்தம்‌ என்பது கூட்டுப்பொருள்‌ 
எனப்பொருள்படும்‌. “ஸ்கந்தன்‌ என்பதற்கு ஒளியை உடையவன்‌ என்று பொருள்‌. “வேள்‌ 
என்ற பொருளையே இது சுட்டுகிறது. ஞானத்தின்‌ வடிவம்‌ ஒளி. “ஸ்கந்தவர்மன்‌ என்னும்‌ 
மன்னர்களின்‌ பெயரில்‌ வரும்‌ ஸ்கந்தன்‌ ஒளியையுடைய அரசன்‌ என்ற பொருளிலேயே 
அதாவது தமிழ்‌ வழக்கான “வேள்‌ என்ற பொருளிலேயே பயின்று வருகிறது. 

பல்லவர்கள்‌ குப்தர்களிடமிருந்து இச்சிற்பத்தின்‌ மூலத்தாக்கத்தைப்‌ 
பெற்றிருக்கலாம்‌ என்ற கருத்தும்‌ இங்கு ஏற்றுக்‌ கொள்ளத்தக்கதே. “ஸ்கந்தன்‌ என்பது 
குப்தமன்னர்களின்‌ பெயர்களிலும்‌ இடம்பெற்றுள்ளதும்‌ இங்கு நோக்கத்தக்கது. 


36 கல்வெட்டு காலாண்டிதழ்‌ - 79 


கூட்டுவாழ்க்கை முறைலயனும்‌ தொல்குடி நிலையிலிருந்து, பல்லவர்‌ காலத்தில்‌ 
தமிழ்நாட்டின்‌ வடபகுதி தனிக்குடும்பம்‌ எனும்‌ கட்டமைப்பில்‌ மாறிக்‌எகொண்டிருந்த 
சமூகநிலையைப்‌ படம்பிடித்துக்காட்டும்‌ இச்சிற்பத்‌ தொகுதி. கருவறையில்‌ லிங்கத்தின்‌ 
பின்னால்‌ புடைப்புச்‌ சிற்பமாக சுவரில்‌ காட்டப்படூவதும்‌ பல்லவர்‌ கால 
கலைவழக்காயிருந்தது. இச்சிற்பத்‌ தொகுதியை முதலில்‌ அமைத்தவன்‌ என்ற கருதுகோள்‌ 
கொண்ட முதலாம்‌ பரமேசுவரவர்மனின்‌ அதீரணசண்டேசுரத்திலும்‌. 
புணரமைக்கப்பட்டிருப்பினும்‌ பண்டு வழக்காக கைலாசநாதர்‌ கோயிலிலும்‌ கருவறையின்‌ 
பின்சுவரில்‌ சோமாஸ்கந்தர்‌ சிற்பம்‌ வடிவமைக்கப்பட்டூள்ளது. 

சோமாஸ்கந்தர்‌ சிற்பத்‌ தொகுதியில்‌ இறைவன்‌ மான்‌ மழுவேந்தீ. முன்னிரு 
கைகள்‌ யோகமுத்திரை காட்டும்‌ நாற்கரத்தினராய்‌, சுகாசனமூர்த்தியாய்‌ அமர்ந்திருக்க, 
உமை வலக்காலை மடக்கி, இடது காலை தொங்கவிட்டவாறு உத்குடிகாசனத்தீல்‌ 
இடதுகையை பீடத்தில்‌ ஊன்றி, வலக்கையில்‌ மலரை பிடித்தவாறு, குழந்தையினை 
மடியில்‌ அரவணைக்கும்‌ நிலையில்‌ உள்ளார்‌. உமையின்‌ தொங்கவிட்டிருக்கும்‌ 
இடதுகாலின்‌ அருகில்‌ கும்பம்‌ ஒன்று காட்டப்பட்டூள்ளது. இக்கும்பம்‌ பல்வேறு வடிவங்களில்‌ 
இச்சிற்றாலய சோமாஸ்கந்தர்‌ தொகுதியில்‌ அன்னையின்‌ கீழ்காட்டப்பட்டூள்ளது. கும்பம்‌ 
தாய்த்தெய்வ வழிபாட்டின்‌ முன்னோடியாகும்‌. தாயின்‌ வயிற்றைக்‌ குறிக்கும்‌ கும்பம்‌ 
இங்குக்‌ காட்டப்படுவது காஞ்சிபுரம்‌ சக்திவழிபாட்டில்‌ சிறந்து விளங்கியதைக்‌ கோடிடுகிறது. 

இத்தொகுதியில்‌ மேலும்‌. உமையின்‌ அருகில்‌ நீன்றகோலத்தில்‌ காட்டப்படும்‌ பெண்‌ 
சிற்பமும்‌ இங்கு நோக்கத்தக்கது. இப்பெண்‌ உருவம்‌ சிலவிடங்களில்‌ “தனி அம்மன்‌ என 
அழைக்கப்படுவதாகவும்‌ அறிஞர்‌ கூற்று. பொதுவாக சக்தியின்‌ உட்கூறுகள்‌ இச்சாசக்தீ, 
கிரியாசக்கி, ஞானசக்தி என மூன்று வகைப்படூவன. இதில்‌ முறையே நீன்றறிலை பெண்‌, 
உமை, ஞானவடிவாகிய முருகன்‌ என்ற மூன்று வடிவங்களையும்‌ மேற்கூறிய 
சக்திக்கூறுகளின்‌ வெளிப்பாடாகவும்‌, பரம்பொருள்‌ இறையனார்‌ சிவத்தீருக்கோலமாகவும்‌ 
கொண்டு, சிவசக்தி உண்மைவிளக்கத்தீன்‌ பெயர்ப்பாய்‌ இதனைக்‌ கருத இடமுண்டு. 


அத்யந்தகாமனின்‌ அளவில்லா சிவக்காதலில்‌ விளைந்த சோமாஸ்கந்தர்‌ 
புடைப்புச்‌ சிற்பங்கள்‌ நிறைந்துள்ள கைலாசநாதர்‌ கோயிலுக்கு அவனும்‌, அரசி 
ரங்கப்பதாகையும்‌, பிள்ளை பரமேசுவரனும்‌ கொடுத்த கொடைகளை இங்குள்ள 
கல்வெட்டுகள்‌ தெரிவிக்கின்றன. உயர்ந்தோர்‌, உயர்வுக்‌ கூறுகளில்‌ ஒன்றாய்‌ தம்மை 
பாவித்துக்கொள்ளுதல்‌ இயல்பாதலின்‌, இச்சிற்பத்தொகுதி ராஜசிம்மனின்‌ குடும்பத்தை 
மற்றொரு நோக்கில்‌ நமக்கு காட்டி நீற்பதாக ஆய்வாளர்‌ கூறுகின்ற நிலையும்‌ நம்மை 
ஆனந்தம்‌ கொள்ளவேச்‌ செய்கிறது. 


கல்வெட்டு காலாண்டிதழ்‌ - 79 37 


இக்கோயிலின்‌ தீருச்சுற்றின்‌ கண்‌ அமைந்துள்ள ஐம்பத்தாறு சிற்றாலயங்கள்‌, 
கருவறைலயனும்‌ கயிலையை நோக்காகக்‌ கொண்ட ஐம்பத்தாறு தேசங்களைக்‌ 
குறிப்பதாகவும்‌ இருக்கலாம்‌. ராஜசிம்மன்‌ தன்னுடைய வாயலூர்க்‌ கல்வெட்டில்‌ குறிப்பிடும்‌ 
அவன்‌ முன்னோர்‌ ஐம்பத்தாறு பேரின்‌ நினைவில்‌ எழுப்பிய அடையாளமாக இதனைக்‌ 
கருதுகோள்‌ கொள்ள வாய்ப்புண்டு. எனினும்‌ அக்கல்வெட்டில்‌ ஐம்பத்தொரு பெயர்களே 
நமக்குத்‌ தெரியவருகின்றன. ஒரு சிலபெயர்கள்‌ விடுபட்டுப்போயின என்பதையும்‌ அதில்‌ 
காணலாம்‌. 

அறம்‌, பொருள்‌, இன்பம்‌ என்னும்‌ இந்நிலவுலக வாழ்வின்‌ அடிப்படையில்‌ 
அல்லாது, வீடு, பேறு என்ற இரண்டு முக்தீ நிலையை துறவு, அறச்செயல்கள்‌ மூலம்‌ 
பெறுவதை வலியுறுத்திய சமண, பெளத்த சமயங்கள்‌ வேரூன்றியிருந்த பல்லவர்‌ 
காலத்தில்‌, 'இல்லறமல்லது நல்லறமன்று' என்ற நம்‌ இயல்பின்‌ தன்மையை வெளிக்காப்ட 
நிற்கும்‌ இச்சிற்பம்‌ சிவவடிவத்துள்‌ ஒன்றேயாயினும்‌, வாழ்வின்‌ வண்ணங்காட்டும்‌ 
பெருமையுடைத்தாகீறது. 








பயிலரங்கத்தில்‌ பயிற்சி பெற்றவர்களின்‌ பட்டியல்‌ 


1 திரு. இராசேந்திரன்‌ 6. திருமதி. சு. செல்லம்‌ 
வரலாற்றுத்துறை விரிவுரையாளர்‌ முனைவர்‌ பட்ட ஆய்வாளர்‌, 
ஏ.வி.சி கல்லூரி, மன்னம்‌ பந்தல்‌ இராணிமேரி கல்லூரி சென்னை. 

2. ௧. ரவிச்சந்திரன்‌ 7. ம. பிரபாகரன்‌ 
தமிழ்‌ ஆய்வு மாணவர்‌ முனைவர்‌ பட்ட ஆய்வாளர்‌, 
அரசு கலைக்‌ கல்லூரி, விருத்தாசலம்‌. தமிழ்த்துறைகிருத்துவ கல்லூரி. 

தாம்பரம்‌, சென்னை. 

3. த. தமிழரசன்‌, 8. அ. சுபா 
தமிழ்‌ ஆய்வு மாணவர்‌ முனைவர்‌ பட்ட ஆய்வாளர்‌, 
அரசு கலைக்‌ கல்லூரி, மாநிலக்கல்லூரி, 
விருத்தாசலம்‌. சென்னை. 

4. முனைவர்‌. அ. மு. மாலதி 9. ம. அண்ணாமலை 
அசோசியேட்‌ ப்ரொபசர்‌ வரலாற்று ஆராய்ச்சி மாணவர்‌ 
இராணிமேரி கல்லூரி, மாநிலக்‌ கல்லூரி, 
சென்னை. சென்னை. 

5. செல்வி. த. சிவவிவேதா 10.0. ஜெயகீதா எம்‌.பில்‌., 
முனைவர்‌ பட்ட ஆய்வாளர்‌, மாணவி, வரலாற்றுத்துறை 


இராணிமேரி கல்லூரி, சென்னை. மீனாட்சிக்‌ கல்லூரி சென்னை. 


38 


11 K. லாவன்யா, எம்‌.பில்‌., 
மாணவி, வரலாற்றுத்துறை, 
மீனாட்சிக்‌ கல்லூரி, சென்னை. 


12.8. சுகுனா, எம்‌.பில்‌., 
மாணவி, வரலாற்றுத்துறை, 
மீனாட்சிக்‌ கல்லூரி, சென்னை. 


13.5. வாணியர்‌, எம்‌.பில்‌., 
மாணவி, வரலாற்றுத்‌ துறை, 
மீனாட்சிக்‌ கல்லூரி, சென்னை. 


14. V. பரந்தாமன்‌, எம்‌.பில்‌., 
ஆய்வு மாணவர்‌ 
கல்வெட்டியல்‌(முதொல்லியல்‌ துறை, 
தமிழ்ப்பல்கலைக்‌ கழகம்‌, தஞ்சாவூர்‌ 


15. R. வேம்பு, எம்‌.பில்‌., 
ஆய்வு மாணவர்‌ 
கல்வெட்டியல்‌(முதொல்லியல்‌ துறை, 
தமிழ்ப்பல்கலைக்‌ கழகம்‌, தஞ்சாவூர்‌ 


16.கீதா செல்வி, எம்‌.பில்‌., 
ஆய்வு மாணவர்‌ 
கல்வெட்டியல்‌ மூதொல்லியல்‌ துறை. 
தமிழ்ப்பல்கலைக்‌ கழகம்‌, தஞ்சாவூர்‌ 


17.54. ஆனந்தி 
முனைவர்‌ பட்ட ஆய்வாளர்‌ 
கல்வெட்டியல்‌(முதொல்லியல்‌ துறை 
தமிழ்ப்பல்கலைக்‌ கழகம்‌, தஞ்சாவூர்‌ 
18. R. அனுராதா எம்‌.பில்‌, 
ஆய்வு மாணவி 
கல்வெட்டியல்‌(ம)தொல்லியல்‌ துறை. 
தமிழ்ப்பல்கலைக்‌ கழகம்‌, தஞ்சாவூர்‌ 


19.1.பிரகாஷ்‌ 
முனைவர்‌ பட்ட ஆய்வாளர்‌ 
கல்வெட்டியல்‌(முதொல்லியல்‌ துறை 
தமிழ்ப்பல்கலைக்‌ கழகம்‌, தஞ்சாவூர்‌ 
20. திரு.க.சங்கர்‌ பிஎச்‌.டி., 
கல்வெட்டியல்‌(மதொல்லியல்‌ துறை 
தமிழ்ப்பல்கலைக்‌ கழகம்‌, தஞ்சாவூர்‌ 


21. 


22. 


23. 


24. 


25. 


26. 


21. 


28. 


29. 


30. 


கல்வெட்டு காலாண்டிதழ்‌ - 78 


திரு. இனியன்‌ 

முனைவர்‌ பட்ட ஆய்வாளர்‌ 
கல்வெட்டியல்‌ (ம) தொல்லியல்‌ துறை 
சென்னைப்‌ பல்கலைக்‌ கழகம்‌ 

திரு. நா. கார்த்திகேயன்‌ 

இந்திய வரலாற்றுத்‌ துறை 

சென்னைப்‌ பல்கலைக்‌ கழகம்‌ 


திரு. சு.நேரு 

இந்திய வரலாற்றுத்‌ துறை 
சென்னைப்‌ பல்கலைக்‌ கழகம்‌ 
திரு. F. இமயவரம்பன்‌ 
இந்திய வரலாற்றுத்‌ துறை 
சென்னைப்‌ பல்கலைக்‌ கழகம்‌ 
சேப்பாக்கம்‌, சென்னை — 5. 


திரு. இரா. பாலாஜி 
விரிவுரையாளர்‌ வரலாற்றுத்‌ துறை 
அண்ணாமலைப்பல்கலைக்‌ கழகம்‌ 
அண்ணாமலை நகர்‌. சிதம்பரம்‌ 


திரு.இரா. ஜோதிபாசு 

ஆராய்ச்சி மாணவர்‌, வரலாற்றுத்துறை 
அண்ணாமலைப்பல்கலைக்‌ கழகம்‌ 
அண்ணாமலை நகர்‌ .சிதம்பரம்‌ 


திரு. கு.வாசுதேவன்‌ 

ஆராய்ச்சி மாணவர்‌ வரலாற்றுத்‌ துறை 
அண்ணாமலைப்பல்கலைக்‌ கழகம்‌ 
அண்ணாமலை நகர்‌, சிதம்பரம்‌ 


திரு.க.வெங்கடேசன்‌ 

முனைவர்‌ பட்ட ஆய்வாளர்‌ 
பழங்காலவரலாறு(ம)தொல்லியல்துறை 
சென்னைப்‌ பல்கலைக்‌ கழகம்‌ 


திருமதி.ச.முத்துமாரி 

முனைவர்‌ பட்ட ஆய்வாளர்‌ 

தமிழ்த்‌ துறை, இராணிமேரி கல்லூரி 
சென்னை - 600 004. 

திரு. J. சீனிவாசன்‌ 

முனைவர்‌ பட்ட ஆய்வாளர்‌ 
வரலாற்றுத்‌ துறை, 

சென்னைப்‌ பல்கலைக்கழகம்‌ 
சென்னை — 600 005. 


கல்வெட்டு காலாண்டிதழ்‌ - 79 


31 திருமதி. மு. விஜயலட்சுமி 
முனைவர்‌ பட்ட ஆய்வாளர, 
இராணிமேரி கல்லூரி 
சென்னை - 600 004. 


32.13. காமாட்சி 
ஆய்வியல்‌ நிறைஞர்‌ 


இராணிமேரி கல்லூரி 
சென்னை - 600 004. 


33.0. தேவராஜ்‌ 

ஆராய்ச்சி மாணவர்‌, 

மாநிலக்‌ கல்லூரி 

சென்னை - 600 005. 
34. திரு. ஈ. சங்கரநாராயணன்‌ 

ஆய்வியல்‌ நிறைஞர்‌, 

தமிழ்ப்‌ பல்கலைக்‌ கழகம்‌, - தஞ்சாவூர்‌. 
35. R.weitlagm 

இராணிமேரி கல்லூரி 

சென்னை — 04 


36. Vராஜா 
முனைவர்‌ பட்ட ஆய்வாளர்‌, 
சென்னைப்‌ பல்கலைக்‌ கழகம்‌ 
சென்னை — 600 005. 


37.1.சத்மா 
இராணிமேரி கல்லூரி 
சென்னை - 600 004. 
38.M.நந்தினி 


இராணிமேரி கல்லூரி, 
சென்னை - 600 004. 


39. L. உமாபாரதி 


இராணிமேரி கல்லூரி, 
சென்னை - 600 004. 


40.19. ப்ரீதா 
ஆய்வியல்‌ நிறைஞர்‌ 
மீனாட்சி கல்லூரி, 
சென்னை 


39 


கல்வெட்டியல்‌ மற்றும்‌ தொல்லியல்‌ பாயிலறங்கம்‌ 


தமிழ்நாடு அரசு தொல்லியல்‌ துறையும்‌, செம்மொழித்‌ தமிழாய்வு மத்திய 
நிறுவனமும்‌ இணைந்து “கல்வெட்டு மற்றும்‌ தொல்லியல்‌” பயிலரங்கம்‌ 2009 டிசம்பர்‌- 
24 முதல்‌ 2010 ஜனவரி 8-ஆம்‌ தேதி வரை நடத்தின. இப்பயிலரங்கில்‌ தமிழ்‌, 
வரலாறு, தொல்லியல்‌ தொடர்பான கல்லூரி ஆசிரியர்கள்‌, ஆராய்ச்சி மாணவர்கள்‌ 40 
நபர்களுக்கு பயிற்சியளிக்கப்பட்டது. இப்பயிற்சியின்‌ வாயிலாகத்‌ தமிழ்நாட்டின்‌ கலை, 
வரலாறு, பண்பாடு, கல்வெட்டு மற்றும்‌ தொல்லியல்‌ தொடர்பான செய்திகள்‌ மாணவர்கள்‌ 
அறியும்‌ வண்ணமும்‌, விழிப்புணர்வை ஏற்படுத்தும்‌ வகையிலும்‌ இப்பயிலரங்கம்‌ 
நடைபெற்றது. 


இப்பயிலரங்கத்‌ தொடக்க விழாவினை தமிழகப்‌ பள்ளிக்‌ கல்வி மற்றும்‌ 
தொல்லியல்‌ துறை அமைச்சர்‌ மாண்புமிகு தங்கம்‌ தென்னரசு அவர்கள்‌ தொடங்கி 
வைத்தார்‌. இப்பயிலங்கு தொடக்க விழாவிற்கு தொல்லியல்‌ துறை முதன்மைச்‌ 
செயலாளர்‌ மற்றும்‌ ஆணையர்‌ முனைவர்‌ தி.ரீ.ஸரீதர்‌, இப அவர்கள்‌ 
தலைமையுரையும்‌, செம்மொழித்‌ தமிழாய்வு மத்திய நிறுவனத்தின்‌ பொறுப்பு அலுவலர்‌ 
முனைவர்‌ க.இராமசாமி அவர்கள்‌ முன்னலையுரையும்‌, செம்மொழித்‌ தமிழாய்வு 
மத்திய நிறுவனத்தின்‌ எண்பேராயக்குழு உறுப்பினர்‌ கவிவேந்தர்‌ கா. வேழவேந்தன்‌ 
அவர்கள்‌ மற்றும்‌ தொல்லியல்‌ துறை முன்னாள்‌ இயக்குநர்‌ முனைவர்‌ இரா.நாகசாமி 
அவர்கள்‌ வாழ்த்துரையும்‌ வழங்கினர்‌. இவ்விழாவில்‌ தொல்லியல்‌ துறை வெளியீடுகளான 
“தமிழகக்‌ கோயிற்‌ கலைகள்‌” மற்றும்‌ “தரங்கம்பாடி அகழ்வைப்பகக்‌ கையேடு” 
ஆகிய இரு நூல்களும்‌ மாண்புமிகு பள்ளிக்‌ கல்வி மற்றும்‌ தொல்லியல்‌ துறை 
அமைச்சர்‌ அவர்களால்‌ வெளியிடப்பட்டன. மேலும்‌ தொல்லியல்‌ துறை கல்வெட்டுப்‌ 
பயிற்சி நிறுவனத்தில்‌ 2008-2009 ஆம்‌ ஆண்டு பயின்ற எட்டு மாணவர்களுக்கு 
முதுகலைப்‌ பட்டயச்‌ சான்றிதழ்கள்‌ மாண்புமிகு அமைச்சர்‌ அவர்களால்‌ வழங்கப்பட்டன. 
இத்தொடக்க விழாவில்‌ தொல்லியல்‌ துறை பதிவு அலுவலர்‌ பொ.இராஜேந்திரன்‌ 
அவர்கள்‌ வரவேற்புரையும்‌ செம்மொழித்‌ தமிழாய்வு மத்திய நிறவன ஆய்வறிஞர்‌ 
முனைவர்‌ ந.அரணமுறுவல்‌ அவர்கள்‌ நன்றியுரையும்‌ நிகழ்த்தினர்‌. 


முதற்கட்டமாக சென்னையில்‌ நடத்தப்படூம்‌ இப்பயிலரங்கத்தில்‌ சென்னை, 
காஞ்சிபுரம்‌, திருவள்ளூர்‌, வேலூர்‌, திருவண்ணாமலை, கடலூர்‌, விழுப்புரம்‌, தஞ்சாவூர்‌, 
நாகப்பட்டினம்‌, திருவாரூர்‌ ஆகிய மாவட்டங்களில்‌ உள்ள பல்கலைக்கழகங்கள்‌, 
கல்லூரிகளிலுள்ள தொல்லியல்‌, வரலாறு, தொடர்பான ஆசிரியர்கள்‌, ஆராய்ச்சி 
மாணவர்கள்‌ கலந்து கொண்டார்கள்‌. இப்பயிலரங்கில்‌ கலந்துகொள்ளும்‌ 
பயிற்சியாளர்களுக்கு நாள்‌ ஒன்றுக்கு ரூபாய்‌ 200 வீதம்‌ தினப்படி வழங்கப்பட்டது. 


இப்பயிலரங்கம்‌ நடைபெற்ற 15 நாட்களில்‌, 10 நாட்கள்‌ “கல்வெட்டூ மற்றும்‌ 
தொல்லியல்‌” தொடர்பான 40 வகுப்புகள்‌ மற்றும்‌ செய்முறைப்‌ பயிற்சிகள்‌ தொல்லியல்‌ 


கல்வெட்டு காலாண்டிகழ்‌ - 79 41 


துறை அலுவலர்கள்‌ மற்றும்‌ தொல்லியல்‌ அறிஞர்களைக்‌ கொண்டு 
மேற்கொள்ளப்பட்டன. மேலும்‌ இப்பத்து நாட்களில்‌ தொல்லியல்‌ அறிஞர்களைக்‌ கொண்டு 
தினமும்‌ ஒரு சிறப்புச்‌ சொற்பொழிவும்‌ நடத்தப்பட்டன. 


பயிலரங்கின்‌ ஒரு பகுதியாக தொல்லியல்‌ மற்றும்‌ வரலாறு தொடர்பான 
காஞ்சிபுரம்‌, கூழம்பந்தல்‌, திருக்கழுக்குன்றம்‌, மாமல்லபுரம்‌, திரிபுவனம்‌, தாராசுரம்‌, 
தஞ்சாவூர்‌, மேலப்பழுவூர்‌, கங்கைகொண்ட சோழபுரம்‌ ஆகிய இடங்களுக்குப்‌ பயிலரங்கில்‌ 
கலந்து கொண்டவர்களை அழைத்துச்‌ சென்று நான்கு நாட்கள்‌ நேரடி விளக்கங்கள்‌ 
அளிக்கப்பட்டன. திரு மா.சந்திரமூர்த்தி, முனைவர்‌ நா.மார்க்சியகாந்தி, முனைவர்‌ 
ஆ.பத்மாவதி, திரு ச.செல்வராஜ்‌, திரு. இரா. சிவானந்தம்‌ மற்றும்‌ திரு. ச.பரணன்‌ 
ஆகியோர்‌ நேரடி விளக்கம்‌ அளித்தனர்‌. மேலும்‌ தொல்லியல்‌ துறை முதன்மைச்‌ 
செயலாளர்‌ முனைவர்‌ தி.ஸ்ரீ.ஸ்ரீதர்‌, இஷப அவர்கள்‌ மாமல்லை வந்திருந்து நேரடி 
விளக்கம்‌ அளித்தார்‌. இப்பயிலரங்குச்‌ சுற்றுலா தமிழ்நாடு அரசு சுற்றுலாத்‌ துறை 
வாயிலாக மேற்கொள்ளப்பட்டது. 


இப்பயிலரங்கின்‌ நிறைவு விழாவில்‌ தமிழ்நாடு அரசு தலைமைச்‌ செயலாளர்‌ 
திரு கே.எஸ்‌.ஸரீபதி இஷப அவர்கள்‌ பங்கேற்று பயிலரங்கில்‌ பயிற்சி பெற்றவர்களுக்கு 
சான்றிதழ்‌ வழங்கி சிறப்புரையாற்றினார்‌. மேலும்‌ தமிழ்நாடு அரசு தலைமைச்‌ செயலாளர்‌ 
அவர்கள்‌ தொல்லியல்‌ துறை வெளியீடான “விஜயமங்கலம்‌” எனும்‌ நூலினை வெளியிட, 
இந்நூலின்‌ முதற்‌ பிரதியினை தமிழநாடு அரசு சுற்றுலா மற்றும்‌ பண்பாட்டுத்‌ துறைச்‌ 
செயலாளர்‌ முனைவர்‌ வெ.இறையன்பு இப அவர்கள்‌ பெற்றுக்கொண்டு 
தலைமையுரையாற்றினார்‌. இப்பயிலரங்கம்‌ தொடர்பான ஆய்வு உரையினை தொல்லியல்‌ 
துறை முதன்மைச்‌ செயலாளர்‌ முனைவர்‌ தி.ஸ்ீ.ஸ்ரீதர்‌, இஷப அவர்கள்‌ நிகழ்த்தினார்‌. 
செம்மொழித்‌ தமிழாய்வு மத்திய நிறுவனத்தின்‌ எண்பேராயக்குழு உறுப்பினர்‌ 
பெருங்கவிக்கோ வா.மு.சேதுராமன்‌ அவர்கள்‌ முன்னிலையுரையும்‌, செம்மொழித்‌ 
தமிழாய்வு மத்திய நிறுவன ஆய்வறிஞர்‌ முனைவர்‌ ந.அரணமுறுவல்‌ அவர்கள்‌ 
வரவேற்புரையும்‌, இப்பயிலரங்க ஒருங்கிணைப்பாளரும்‌ தொல்லியல்‌ துறை 
கல்வெட்டாய்வாளருமான திரு இரா.சிவானந்தம்‌ அவர்கள்‌ நன்றியுரையும்‌ நிகழ்த்தினர்‌. 


பயிலரவகத்தின்‌ நோக்கம்‌ 

தமிழ்நாட்டின்‌ கலை, வரலாறு, பண்பாடு, கல்வெட்டு மற்றும்‌ தொல்லியல்‌ 
தொடர்பான செய்திகளை ஆசிரியர்கள்‌ மற்றும்‌ மாணவர்கள்‌ முழுமையாக அறிந்து 
கொள்வதற்காகவும்‌ விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காகவும்‌ நடத்தப்படுகிறது. மேலும்‌ 
வரலாற்று முதன்மைச்‌ சான்றுகளான கல்வெட்டூகள்‌, காசுகள்‌, செப்புப்பட்டயங்கள்‌, 
ஓலைச்சுவடிகள்‌, பானை ஓடுகள்‌ ஆகியவற்றில்‌ உள்ள எழுத்துகளை எவ்வாறு 
படிப்பது என்று நேரடிப்பயிற்சி அளிக்கப்பட்டன. வரலாற்றுச்‌ சிறப்புமிக்க இடங்களில்‌ 
அகழாய்வு மேற்கொள்வதற்கு எங்ஙனம்‌ இடத்தேர்வு செய்வது, எவ்வாறு அறிவியல்‌ 
அடிப்படையில்‌ அகழாய்வு மேற்கொள்வது, அதற்கான நெறிமுறைகளைப்‌ பற்றி 
விளக்கப்பட்டன. 


42 கல்வெட்டு காலாண்டிதழ்‌ 


தமிழகத்திலுள்ள பழமையான வரலாற்றுச்‌ சின்னங்களைப்‌ பாதுகாப்பது, மேலும்‌ 
அச்சின்னங்களை இரசாயன முறைப்படி சுத்தம்‌ செய்து பராமரிப்பது போன்ற 
செய்முறையுடன்‌ கூடிய வகுப்புகள்‌ எடுக்கப்பட்டன. இப்பயிலரங்கத்தின்‌ வாயிலாகத்‌ 
தமிழகத்தின்‌ உண்மையான வரலாறு, கலை, பண்பாடு, வரலாற்றுச்‌ சின்னங்களின்‌ 
பெருமைகள்‌ ஆகியவற்றை முதன்மைச்‌ சான்றுகள்‌ மூலம்‌ தெளிவுபடுத்துவதே 
இப்பயிலரங்கத்தின்‌ முக்கியநோக்கமாகும்‌. மேலும்‌ வரலாற்று மாணவர்கள்‌ தங்களின்‌ 
ஆய்வேடுகளை முறையாக எழுதுவதற்கும்‌ இது வழிவகுக்கும்‌ என்பதில்‌ ஐயமில்லை. 


ப ன ன க க ன க ன ச ன ன கக ககக ன னை ச ககா பானா க ககம னை கைக க ககா OO UNE 





கல்வெட்டியல்‌ மற்றும்‌ தொல்லியல்‌ பயிலரங்கம்‌ 
சிறப்புச்‌ சொற்பொழிவுகள்‌ 
மாலை 4.15 முதல்‌ 6.00 


24-12-2009 

“தென்கிழக்கு ஆசியாவுடனான தொல்லியல்‌ தொடர்புகள்‌” 
முனைவர்‌ ப. சண்முகம்‌ 

துறைத்‌ தலைவர்‌ (ப.நி) 

பண்டைய வரலாறு மற்றும்‌ தொல்லியல்‌ துறை 

சென்னைப்‌ பல்கலைக்கழகம்‌ 


25-12-2009 

“தமிழக அகழாய்வுகள்‌” 
முனைவர்‌ தி. ஸ்ரீ. ஸ்ரீதர்‌ இப 
முதன்மைச்‌ செயலாளர்‌ (ம) ஆணையர்‌. 
தொல்லியல்‌ துறை. சென்னை-8 


27-12-2009 

“தொன்மை சின்னங்கள்‌ பாதுகாப்பு” 
திரு கே. டி. நரசிம்மன்‌ 

தொல்லியல்‌ கண்காணிப்பாளர்‌ (ப. நி) 
மத்தியத்‌ தொல்லியல்‌ துறை 


26-12-2009 
“தமிழக வட்டெழுத்துக்‌ கல்வெட்டுகள்‌” 


திரு பொ.இராசேந்திரன்‌ 
"பதிவு அலுவலர்‌. திருச்சி 


கல்வெட்டு காலாண்டிதழ்‌ 43 


29-12-2009 

“ஆதிச்சநல்லூர்‌ அகழாய்வும்‌ தமிழர்‌ பண்பாடும்‌” 
முனைவர்‌ தியாக. சத்தியமூர்த்தி 

தொல்லியல்‌ கண்காணிப்பாளர்‌ (ப. நி) 

மத்தியத்‌ தொல்லியல்‌ துறை 


30-12-2009 

கல்‌ லெழுத்துக்லை” 
திரு நடன. காசிநாதன்‌ 
இயக்குநர்‌ (ப. நி) 
தொல்லியல்‌ துறை 


31-12-2009 

“தென்னிந்திய கல்வெட்டுகள்‌ - ஓரு பார்வை” 
முனைவர்‌ சு. சுவாமிநாதன்‌ 

துணைக்‌ கல்வெட்டுக்‌ கண்காணிப்பாளர்‌, 

மத்தியத்‌ தொல்லியல்‌ துறை, மைசூர்‌. 


01-01-2010 

“பானை ஓட்டுக்‌ குறியீடுகள்‌” 
பேராசிரியர்‌ சா.குருமூர்த்தி 

துறைத்‌ தலைவர்‌ (LiB) 

பண்டைய வரலாறு (ம) தொல்லியல்‌ துறை, 
சென்னைப்‌ பல்கலைக்‌ கழகம்‌ 


02-01-2010 

“Archaeological Acts and Legal Frame Work” 
Ms. Satyabama Badrinath 

Superintending Archaeologist ASI, Chennai 


07-01-2010 

“தமிழகத்தில்‌ சமணம்‌” 

முனைவர்‌ ஏ. ஏகாம்பரநாதன்‌ 
துறைத்‌ தலைவர்‌ (ப.நி) 

பண்டைய வரலாறு (ம) தொல்லியல்‌ துறை, 
சென்னைப்‌ பல்கலைக்‌ கழகம்‌ 


m 


